சிவமயம் 

திருச்சிற்றம்பலம் 
திருவாடா வனப் புராணம் 


திருவாரூர் - சாமிநாத தேசிகர் 

இயற்றியது 


ஊழியன் 
: 
- 
விசுவநாதன் 
. 

குகை 
, 
சேலம் 
. தேஜோ 
மண்டலம் 


RAN 


சென்னை 


திருப்பதி ஸ்ரீ மஹந்து அச்சுக்கூடத்திற் 

பதிப்பித்தது 
Copy -right Registered 
சுக்கில ஒரு கார்த்திகைமீ 
December , 1929 


உ 


2 
. 
3 
. 


:: 


:: 


.. 


. 


. 


இந்தப் பிரதியின் எண் : 30 
விற்பனைக் குரிய புத்தகங்கள் . 

ரூ.அ பை 
1. திருப்புகழ் முதற்பாகம் 

2 8 0 
2 ஷை இரண்டாம் பாகம் 

3 0 0 
ஷை மூன்றாம் பாகம் 

3 8 0 
4. சிவஸ்தல மஞ்சரி ( அச்சில் ) 

1 8 0 
5. பிரமோத்தர காண்டம் ( சிவ கதை ) 

0 6 0 
6. திருததருப்பூண்டி புராண வசனம் 

0 6 O 
7. திருவாடானைப் புராணமும் வசனமும் 

0 12 0 
8. காசி மாஹாத்மியம் ( சிவ கதை ) 

0 1 0 
9. திருநீடூர்த தல புராணம் 

04 0 
10. திருத்தணிகைத் திருப்புகழ் முதலியன 

06 0 
11. திருத்தணிகைத் தலபுராண வசனம் 

0 3 0 
12 , ஷை 10-11 ஒன்றாய்ச் சேர்ந்தது 

0 8 0 
13. அறுபத்து நான்கு திருவிளையாடற் பாட்டு 

0 20 
14. History of the Tamil Prose Literature ... O 
6 O 
15. சுந்தர மூர்த்தி ஸ்வாமிகள் சரித்திரம் 

06 0 
16. வ . த . சுப்பிரமணிய பிள்ளை சரித்திரம் 

012 O 
17. கடோரசித்தன் கதை 

0 2 0 
18. மஞ்ஞைப் பாட்டு 

0 0 6 
19. சேவற் பாட்டு 

0 0 6 
20. வள்ளி கிழவர் வாக்குவாதம் 

0 0 6 
21. வேல் பாட்டு 

0 0 6 
ஒரே காலத்திற் பத்துப் பிரதிகள் வாங்கினால் ஒரு பிரதி 
விலை யின்றிக் கொடுக்கப்படும் . தபாற் செலவு முதலியன வேறு . 

வ . சு . சண்முகம் பிள்ளை , 
292 , லிங்க செட்டித் தெரு , 

சென்னை : MADRAS . 


:: 


.. 


. 


தேஜோ மண்டல 


குகை , சேலம் . 


ஊழியன் : - விசுவநாதம் 


. 


திரத்நேசர் 
. 
ஸ்நேகவல்லி 


( 
சூரியன் 
. 


உ 


பொருளடக்கம் 


பாடற் 


பக்கம் றொகை 


20 


சு - க 0 


2.ச 


52 


கசு -20 


உசு 


கஎ 


முகவுரை 

V 
நூலாசிரியர் வரலாறு 

viii 
ஸ்தலத்துக்குரிய தேவாரப் பதிகம் 
X 

திருப்புகழ் xii 
பாயிரம் 
நகரச் சிறப்பு 
புராண வரலாறு 

க- கசு 
1. மணிமுத்தாநதிச சருக்கம 
2 , பாரிஜாதவனச் சருக்கம் 

உ 0 - உங 
3. சூரிய பூசைச சருக்கம் 

2. - சஅ கூள 
4. வாருணி சாபமடைந்த சருக்கம் சகூ- ருரு 
5. வாருணி சாப விமோசனச் சருக்கம் நிநி- சுசு 
6. மார்க்கண்டன் பூசைச சருக்கம் 

ரு 0 
7. அன்னத்துவசன் பேறுபெற்ற சருக்கம் எசு - அச 
8. அகத்திய பூசைச் சருக்கம் 

அரு - கூஎ ருரு 
9. காமதேனு சாபமடைந்த சருக்கம் 
10. காமதேனு சாபவிமோசனச் சருக்கம் கஈ - க்க 0 உசு 
11. தநஞ்சயன் பூசைச் சருக்கம் கக - ககஎ ஙஅ 


கூசு 


ருஉ 


கஎ - எசு 


கூள - க 05 பசு 


ருரு எ 


மஜா தேஜோ மண்டலம் 

குகை , சேலம் . 
ஊழியன் : - விசுவநாா, 


சிவமயம் 


முகவுரை 


1 


( I ) தலவிளக்கம் . 
திருவாடானை என்னுந் தலம பாண்டிய நாட்டுப் பாடல் 
பெற்ற * பதினான்கு தலங்களுள் ஒன்று . திருஞான சம்பந்த 
ஸ்வாமிகளது தேவாரம் பெற்றது . 

மானாமதுரை ரெயில்வே 
ஸ்டேஷனுக்கு வடகிழக்கு 44- மைல் . சிவகங்கை ரெயில்வே 
ஸ்டேஷனுக்குக் கிழக்கு 33- மைல் . காளையார்கோயி 
லெனப்படும் திருக்கானப்பேருக்குக் கிழக்கு 21 - மைல் . 

அறந்தாங்கியிலிருந்து 30 - மைல் பரமகுடியிலிருந்தும் 
இராமநாத புரத்திலிருந்தும் 32 - மைல் . ஆனால் இமமூன்று 
வழிகளில் ஒன்றாவது சரியான வழியன்று . 

ஸ்தலத்தின் திருநாமங்கள் : - இத்தலம் சீகாழியைப் 
போலப் பன்னிரு திருநாமங்களைக் கொண்டது . அத்திரு 


நாமங்களாவன : 


( 1 ) பாரிஜாத வனம 

( 7 ) ஆடானை 
( 2 ) வன்னி வனம் 

(8 ) மார்க்கண்டேயபுரம 
( 3 ) குருக்கத்தி வனம் 

( 9 ) அகத்தீசசுரம 
{ 4 ) வில்வ வனம 

( 10) பதுமபுரம் 
( 5 ) முத்திபுரம் 

( 11 ) கோமுததீச்சுரம் 
( 6 ) ஆதி ரத்நேச்சுரம் ( 12 ) விஜயேசசுரம் 

-- புராண வரலாறு - உ க 
* மதுரை , திருப்புனவாயில் , திருக்குற்றாலம் , திருவாபபனூர் , 
திருவேடகம் , திருநெல்வேலி , இராமேசுரம் , திருவாடானை , திருப் 
பரங்குன்றம் , திருச்சுழியல் , திருக்கானப்பேர் ( காளையார் கோயில் ) , 
திருப்புத்தூர் , கொடுவகுன்றம் ( பிரான்மலை ), திருப்பூவணம் . 


vi 


ஆதியில் , நீல ரத்தின ததாற் சிவலிங்கஞ்செய்து சூரியன் " 
பூசித்ததால் ஸ்வாமிக்கு ஆதிரத்நேசுரர் என்றும் , தலத்திற்கு 
ஆதிரத்நேச்சுரம் என்றும் பெயர் போந்தன . ஆதியா னுறை 
ஆடானை என்பது தேவாரம் . துருவாசமுநிவருடைய 
சாபத்தால் ஆட்டுத்தலையும் ஆனையின் உடலும் பெற்ற வருண 
புததிரன சாபநிவாரணம் பெறுமாறு பூஜிததமையால் தலத் 
துக்கு ஆடானை என்னும் பெயரும , ஸ்வாமிக்கு அஜகஜேசுரா 
என்னும் பெயரும் உண்டாயின . 
ஸ்வாமி திருநாமங்கள : - ஆடானை 

நாதர் . அஜ 
கஜேம்வார் , ஆதிர தநேஸ்வரர் , ர தநநாதர். 

அம்பிகை திருநாமங்கள் : -- அனபாயி அமமை ; சிநே 
வல்லி . 

தீர்த்தங்கள் ஆறு : 
( 1 ) மணிமுத்தாகதி ( 4 ) மார்க்கண்டேய தீர்த்தம 
( 2 ) சூரிய புடகரணி ( 5 ) அகத்திய தீர்த்தம் 
( 3 ) வருண தீர்ததம (6 ) கீரகுண்டம் 


புராணவரலாறு - ங () 


ஸ்தலவிருக்ஷம் : - பாரிஜாதம , வன்னி , குருக்கத்தி , 
வில்வம் . 

வழிபட்டுப் பேறுபெற்றோ .- 
சூரியன் அகத்தியர் 

அரிசசந்திரன் 
வருணபுத்திரன 
வருணன் காலவர் 

முசுகுந்தன் 
மார்க்கண்டர் பரத்துவாசர் 

அதிவீரன் 
உரோமசர் 

சநகாதி நால்வர் 
வசிட்டர் 

அன்னத்துவசன் அருச்சுனன் 


கௌதமர் 


மநு 


மாந்தாதா 


பராண வாலாறு -உஅ " 


VII 


இங்ஙனம தேவர் , முநிவர் , அரசர் முதலியோர் பூசித்த 
விசேடமுடைய தாதலாற் , 

+ செப்பரிய புகழ்த் திரு 
வாடானை சேர்ந்து , செந்தமிழ் மலைகள் சாததி என்றார் 
சேக்கிழார் ஸ்வாமிகளும் , 

இத்தலத்து ாசன மலரருச்சனைக்கு உகந்தவர் என்ப 
தும் , அங்ஙனம் பூசிகக வினையும் பிணியும ஒழியும எனபதும் 
ஆளுடைய பிள்ளையார் திருவாயமலர்ந்தருளிய பாடல ஒவ 
வொன்றிலும் பசுமரத்தாணி மறைந்தாற போலக கூறியுள்ள 
தால் அறியக்கிடக்கின்றன 


11 தலபுராணம் அச்சிட்ட வரலாறு . 


அவவமயம் 


இததகைய பெருமை வாயந்த தலத்தை 

வயந்த தலத்தை 1927 - ஆம 
வருடம மே t 5s தரிசிககப் பெறறேன 
என்னை யா தரிதத பிரும- தி - முததுஸ்வாமி குருசுகள் 
அவர்கள் தமமிடம் இருந்த புராணச செய்யுள " கையெழுத் 
துப் பிரதி ஒனறையும் , தாம வசன நடையில் எழுதி வைத் 
திருந்த மானமியத்தையுந் தந்து அவற்றை அச்சிடுமாறு 
அநுமதித்தனர் . வேறு பிரதி 

வெண்டி விசாரிதகதிற் 
காலஞ்சென்ற தமிழககுரிசில் - ராஜா ஜஸ்வர சேதுபதி 
யவர்கள் போனபுடன பிறிதொரு கையெழுததுப் பிரதி 
அனுப்பினார்கள். இனித் தாழாது கிடைத்தவாறு அச சற்றி 
விட்டால் உள்ளதாவது மறையாது என்னும் முடி வுகொண்டு 
கிடைத்த பிரதிகள் இரண்டையு 5 கொண்டு தெரிந்த வரை 
யில் ஏலைச் சீர்திருத்தி அசசேற்றினேன. வசனம் இருந்த 
வாறே நடை மாறாது அச்சிடப்பட்டது . நூலிற் பிழைகள் 
பல உள . ஆயினும் இப்புராணம பாடிய பெரியோர் 


பெரிய புராணம -- ஞானசம் . அகக . 


viiil 


அவையடக்கமாகச் 
“ சங்கரனர்ச் சனை வேட்டோர் அரவிந்த நாண்மலரும் தாழைப் 

( போதும் , 
பங்கமுற்றுங் கண்டகமபற் றினுங்கொய்து புல்லி தழும் பார்த்து 

[நீக்கி , யங்கவை கொள்வார் . 
எனக் கூறியவாறு , குணத்தையே பாராட்டிக் குறைதமைப் 
பொறுத்தருள்வார் ஆன்றோர் என்னுந துணிபுகொண்டு 
நூலை அச்சிட்டு முடித்தது ஸ்தலபுராணம் அசசேறவில்லை 
என்னுங் குறை ஒனறையே நீக்கினேன் . 


III . நூலாசிரியர் வாலாறு , 


இப்புராணத்தைத தமிழிற் பாடியவர் கமலாபுரி (திரு 
பாரூர் ) சிதமபரதேசிகர் குமாரர் சாமிநாததேசிகர் . இவ 
ருடைய போதகாசிரியர் திருவாரூர்ச் சொக்கநாத தேசிகர் 
குமாரர் உலகப்பிரகாச தேசிகர் எனபவர் . இவர் " பங்கய 
மின் வளர்சேது பதியரசே புவிவெலக " என வாழ்த்துக் கூறி 
யுள்ளதாற் சமீபகாலத் திருந்தவர் என்பதும் , 

தளபதியா 
யிருந்த வயிரவமால் என்ற அனபரின் விருப்பத்தின்படி 
இவ் வாடானைப் புராணததை இயற்றினார் என்பதும் இந் 
நூற் பாயிரத்தால் விளங்குகின்றன . 

நூலாசிரியர் தமிழ் நன்கு கற்றவர் எனபது அவர் 
வாக்கால் ஏற்படுகின்றது . நூலிற் பல அரிய தமிழ்ப்பதப் 
பிரயோகங்கள் உள்ளன . இவை ஆங்காங்கு எழுதியுள்ள 
உரைக்குறிப்பால்உணரலாகும் . ஆசிரியரது கவித்திறமையும் 
வியக்கத்தக்கதே . ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள் 
விரவப்பாடுதலில் இவர் இன்புற்றுள்ளனர் . சூரிய பூசைச் 
சருக்கத்திற் சூரியனுக்குள்ள ஆயிரங்கதிரோன் , ஆதவன் , 


1x | 


கிரகவேந்து , பரிதி , இரவி , சுடரவன், திநகரன், அலரி, என்று, 
பாது , அருணன் , ஞாயிறு , மார்ததாண்டன் , தாணி , 
கதிரவன் என்னும் பல நாமங்களும் வரும்படிக் கவிகளை 
அமைத்துள்ளனர் . இவர் சொறசா துரியம் படவும் பாடுவர் . 
" ஐயம் வருவதே யிலையென அறியாய் , என்றுரைத் திலகு 
மென்றுவுக் கருளி யென்றுய ரகற்று நான மறையோன் . 

-- சூரிய பூசைச் சருக்கம - சுசு , சுஎ . 
இருவினை யகற்றி , முக்குறும் பெறிந்தே , யிசையு நாற் 
கரணமு மடக்கி , வருமபுல னைந்தும வெலும் உரோமசர் 

-ஷை சு அ . 
ஞாயிறு திங்களொன றிருந்தே " -ஷை எஉ 
கனி யெனக் காயினை போற்றி - 

-மார்க்கண்டன் பூசை - க்க , 
பாவையர் இசைபாடும் முறையை விளக்கிய “ ஓவியர்க்கும் 
எழுத ஒண்ணா" எனனும் பாடலும் பாராட்டற பாலது .. 

அனனத துவசன பேறு பெற்ற சருக்கம் - ந.ச . 
இந்நூலாசிரியரின சிவபகதி நிலை மிகச சிறந்த தென்பது 
அவர் அவ்வச சருககத்திற கூறியுள்ள தோததிரப்பாக் 
களால் விளங்குகின்றது . 


திருத்தருப்பூண்டி 

1. 12. 1929 . 


வ . சு . சண்முகம் பிள்ளை . 


சிவமயம் 
திருஞானசம்பந்த ஸ்வாமிகள் அருளிச் செய்த 

தேவாரப் பதிகம் 


பண் 


நட்டராகம். 


தி 


ற ற ம பலம் 


1. மாதோர் கூறுகந் தேற தேறிய 

ஆதி யானுறை யாடானை 
போதி னாறபுனைந தேதது வார் தமை 
தி யாவினை மாயுமே . 

. 
2. வாடல் வெண்டலை யங்கை யேந்திநின் 

றாட லானுறை யாடானை 
தோடு லாமலர் தூவிக கைதொழ 

வீடு நுங்கள் வினைகளே . 
3. மங்கை கூறினன மான் மறியுடை 
யங்கை யானுறை யாடானை 
தங்கை யாறறொழு தேத்த வலலவர் 
மங்கு நோயபிணி மாயுமே. 
4. சுண்ண நீறணி மாாபிற றோல்புனை 
யண்ண லா னுறை யாடானை 
வண்ண மாமலர் தூவிக் கைதொழ 

எணணு வாரிட ரேகுமே . 
5. கொய்ய ணிமமலர்க கொன்றை சூடிய 

ஐயன் மேவிய ஆடானை 
கைய ணிம்மல ரால் வணங்கிட 
வெய்ய வல்வினை வீடுமே . 


X1 


6. வானி ளமமதி மல்கு வார்சடை 

யானஞ் சாடலா னாடானை 
தேன ணிமமலா சேர்தத முன்செய்த 
ஆன முள்ள வொழியுமே . 
7. துலங்கு வெணமழு வேந்திச சூழ்சடை 

யலங்க லானுறை யாடானை 
நலங்கொண மாமலர் தூவி நாடொறு 

வலங்கொள வார்வினை மாயுமே. 
8. வெந்த நீறணி மார்பிற றோல்புனை 
யந்தமிலலவ னாடானை 
கந்த மாமலர் தூவிக கைதொழுஞ 

சிந்தை யார்வினை தேயுமே . 
9. மறைவல லாரொடு வான வர்தொழு 

தறையுந் தண்புன லாடானை 
யுறையு மீசனை யேததக தீவினை 
பறையு 

நல்வினை பற்றுமே . 
10. மாய னும்மல ரானுக கைதொழ 

ஆய வந்தண னாடானை 
தய மாமலர் தூவிக கைதொழத் 

தீய வலவினை தீருமே . 
11. வீடி னார்மலி வெங்க டத்துநின் 

றாட லானுறை யாடானை 
நாடி ஞானசம் பந்தன செந்தமிழ் 
பாட நோய்பிணி பாறுமே . 


திருச்சிற்றம்பலம் . 


மஹா தேஜோ மண்டல 


உ 


அருணகிரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த 

திருப்புகழ் 


ஊனாரு முட்பிணியு மானாக வித்தவுட 
லூதாரி பட்டொழிய 

வுயிர்போனால் 
ஊரார் குவித்துவர ஆவாவெனக் குறுகி 
ஒயா முழக்கமெழ 

அழுதோய ; 
நானா விதசசிவிகை மேலே கிடத்தியது 
நாறா தெடுததடவி 

யெரியூடே - 
நாணாமல் வைத்துவிட நீறாமெனிப் பிறவி 
நாடா தெனக்குனருள் 

புரிவாயே ; 
மானாக துத்தி முடி மீதே திருத்தமிடு 
மாயோனு மட்டொழுகு 

மலர்மீதே 
வாழ்வா யிருககுமொரு வேதாவு மெட்டிசையும் 
வானோரு மட்டகுல 

கிரியாவும் ; 
ஆனா வரக்கருடன வானார் பிழைக்கவரு 
மாலால முற்றவமு 

தயில் வோனமுன் 
ஆசார பத்தியுடன் ஞானா கமததையரு 

ளாடானை நிததமுறை பெருமாளே . 


மஹா தேஜோ மண்பு 


குகை , சேவம் . 


ஊழியன் :. விசுவநா, 


ருவாடா வனப் புராணம் 


பாயிரம் 


விநாயகா 


பனைககர மிலட்டுக மணைத்தபடி பார 
முனை தகட மருப்பொருகை முன்றிகழ நின்றே 
தனைப்பணி யறத்தினர் தமக்குள விருப்பி 
னினைததது முடித்தவன மலர்ப்பத நினைப்பாம் . 

ஆடானை நாதா 
பூமேவு சதுமுகனு மாழி மாலும் 

புரந்தரனு மிகவுளபுங் கவர்கள் யாரு 
மாமேவு சதுமறை.புரு தேட நின்ற 

வளரொளியை யாநந்த மயமா யோங்கித 
தேமேவு சுவையமுதைக கருணை ஞானச 

செழுங்கனியைப் பசியாறுந் தேனார் தண்பூம் 
காமேவு மாடானைப் பதிவாழ் முககட் 
கடவுளையா மிகமகிழ்ந்து கருதல் செய்வாம . ( க ) 

அன்பாயி அம்மை 
மருக்கமழுங் குழலாளைக கலை சேர் சோதி 

மதியனைய முகத்தாளை வல்லா மென்றே 
யிருக்குமிரு தனத்தாளை யிலையுண டென்னு 

மிடையாளை யடியவர்க ளெவரு ஞானப 


உ 


திருவாடானைப் புராணம் 
பெருக்கமுற நின்றாளை யுலகை யெல்லாம் 

பெற்றுவளர்த் திறைவனிடம் பிரியா தோங்கு 
மருட்கடலை யாடானைப் பதியன்பாயி 
யமமைமலர்த் தாளிணையை யகத்துள் வைப்பாம் . () 

கணபதி 
ஈருதிமுடி வாமிமையத் தோகைமுக நளினமலர்த் 

துஞ்செஞ் சோதிய 
பருதியினை மயிற்குமர னுலகைவலம் வருமுன்னே 

பரனைச் சூழ்ந்து 
மிருதினிய கனிவாங்கி நுகர்ந்தானை யாடானை 

மேவி யன்பர் 
கருதிநினைத் ததுமுடித்த கணபதியைக் கைதொழுது 
களித்தல் செய்வாம் . 

( 5 ) 
முருகக் கடவுள் 
கள்ளிருக்கு நறியமலர்க கானகத்தில் வேடர்குலக் 

கன்னி யான 
வள்ளியள்ளித் தருந்தினைமா மகிழ்ந்தருந்தி யாங்கவளை 

மணந்து வானிற் 
றுள்ளியமஞ்ஞையிலேறிச் சூர்தடிந்தண் டரைப்புரந்து 

துலங்கா நிற்கு 
மள்ளிலைவேற் குமாகுரு முருகனிரு தாண்மலரை 
யகத்துள் வைப்பாம . 

( ச ) 
சம்பந்தர் 
அம்பந்த மானவிழி யாதிபரை யகமகிழ்ந்து 
செம்பந்தை நிகரான திருமுலைப்பா றர நுகர்ந்து 
நம்பந்த வினையகல நண்ணியமெய்த் திருஞான 
சம்பந்தர் செய்யமலர்த் தாமரைத்தா ளிணைபோற்றி . 


திருவாடானைப் புராணம் 


கூ 


அப்பர் 


கோட்டிபத்தைப் பணிவித்துக் கொலைவிடத்தை யமுதாக்கிப் 
பூட்டியமா மறைக்காட்டிற் பொற்கதவந் திறப்பித்துக் 
கூட்டியகற் பிணைமிதப்பக் கொற்றவனைந் தெழுத்தமைந்த 
பாட்டிசைக்கு நாவரையர் பதமலரைப் பணிந்திடுவாம . ( சு ) 

சுந்தரர் 
சுந்தா வதிதை யென்றே துதிபெறும் பரவை யார்தஞ் 
சிந்தையி லூட றீர்ப்பான் செறிந்திடு மிரவி னாப்ப 
ணிந்துவாழ் சடையா னைத்தூ தேகென வேவல் கொண்ட 
சொ தமிழ் நாவ லூரர் சேவடி சிரமேற் கொள்வாம் . 


(எ ) 


திருவாதவூரர் 


மைதவழ் குடுமி மாட மறுகணி மதுரை மூதூர்க் 
கைதவ னெதிரே சேர்பாற் கடற்றிரை யெழுந்த தென் 
யெய்தரு முதிய கானத் திசைநரி பரிய தாகச 
செய்தருள் வாத வூரர் சேவடி சென்னி சேர்ப்பாம் . 


( அ ) 


சண்டீசர் 


பந்தமுறு மும்மலத்தின் றொடர்ச்சியினாற் 

கறங்கூசற் பண்பு போல 
வந்தபிறப் பிறப்பென்னு மலர்ந்து 

பேரின்ப வாரி மூழ்கி 
யெந்தையுயிர்க் குயிரான ஈசனையான் 

பாலாட்டு * மிடங்கர் சாய்த்த 
தந்தையடி யிணை தடிந்த சண்டீச 

ரடிக்கமலந் தலை மேற கொள்வாம் . 


( கூ ) 


இடங்கர் = குடம் . 


மஹா தேஜோ மா 


ருகை , சேல 


திருவாடானைப் மானம் 

அறுபத்துமூவர் 
வேதநெறி சரதமென்றே விளங்குசைவத் 

துறையினின்று வெண்ணீ றக்க 
தரவா மகிமைதரு மைந்தெழுத்தின் 

பொருளெனவே யகத்தி னோர்ந்தே 
நாதனடி யவர்வேண்டும் பணியியற்றி 

யருளடைந்த நாயன் மார்கள் 
போதவடி வாயிருந்த அறுபத்து மூவரையும் 
போற்றல் செய்வாம் . 

(க ) 
திருநந்திதேவர் 
தாரணி யிதழி வேய்ந்த சங்கான் றிருமுன் வைகி 
யேரணி யிமையோ ராதி யெண்டிசைக் காவ லாளர் 
போரணி கணங்க ளேத்தப் பொற்புவேத் திரத்தை யேந்து 
மாரணப் பொருடேர் நந்தியடியிணை சிரமேற் கொள்வாம . () 

சரசுவதி 
தவள மெல்லிதழ்த் தாமரைக் கோயிலிற் 
பவள பெல்லிதழ்ப் பானிறப் பூண்முலை 
துவளு மெல்லிடைப் புத்தகந் தோன்றுகை 
யவளை நாளு மடிபணிந் தேத்துவாம். 

போதகாசிரியர் 
முன்கயிலை தனிலிருந்து பிரம ஞான 

முறைநால்வர்க் கருள்புரிந்து முனை சேர் சூலந் 
தன்கையின்மான மழுவிதுசே காஞ்சே ரங்கி 

தமருகமீங்கிவைகரந்தெத் தலமும் போற்றப் 
பொன்கலந்த மானிடமெய்ச் சட்டை சாத்திப் 

பொருந்து சொக்க நாதனருள் புலவ னென்றே 
தென்கமலை மேவு மூலகப்ரகாசத் 

தேசிகன்பங் கயச்சரணஞ் சென்னி சேர்ப்பாம் . (கங ) 


திருவாடானைப் புராணம் 

வாழ்த்து 
மங்கலநான் மறையவரும் வானவருந் தனிவாழ்க 
துங்கமெய்யன் பருமபெருகு சுரபிகளு மிடர்தீர்க 
பங்கயமின் வளர்சேதுபதியரசே புவிவெல்க 
திங்கள் முமமா ரியுமபொழிக சிவசமயஞ் சிறக்குக வே . (கச ) 
மாநிலங்க டுயர் தீர்க வளர்தரும நெறிமல்க 
ஞானநிறை முன்வாரு நற்குடியு மிகவாழ்க 
கூனல்மதி சேர்மாடக் கொடி நிழற்று மாடானை த 
தானமுள பரிசன ருஞ் சைவர்களும் தழைக்குகவே . 
ஆதவனேத் துந்திருவா டானையான் மான்மியத்தைச 
சூதன்மொழிப் படித்தமிழாற் சொல்லுவே னெனத்துணிதல் 
பேதமிலாப் பிரசடைப் பெருவளியின வலியெதிரே 
யாதரமற் றவன் வாய்ககா லது செல்லொப் பாகுமபோ . ( க ) 
சங்கரனச சனை வேட்டோ ரவிந்த நாணமலருந 

தாழைப்போதும் 
பங்கமுற்றுங் கண்டகமபற் றினுங்கொய்து புல்லி தழும 

பார்த்து நீக்கி 
யங்கவைகொள் வாரது போ லென்வாய்ச்சொற் கவிமாசு 

மகற்றி யீது 
திங்களணி மவுலியெம்மான் சரிதையென்றுட் கொள்வார்க 

டெளிந்து ளோரே . (கன ) 
நாதனருட் கயிலாய பரமபபையாய் வரும்பொருளை 

நன்றா யாய்ந்து 
வேதமுத லாகமங்கள் பலகலையெ லாந்தெளிந்து 

விளங்கும் ஞான 
மாதவர்கள் மருவுகைமி சாரணிய வனவாச 

மகிழ்ந்தி யார்க்கும் 
போதனை செய் சூதமுகி புகலுமுயர் மூவாறு 

புராணத் துள்ளே . ( கஅ ) 


க 


திருவாடானைப் புராணம் 
பிரமகை வர்த்த மென்னப் பேசும்பத் தாம் புராண 
மரபிய றனிலா டானை மான்மியஞ் சவுந கற்கே 
விரகறி சூதன் சொன்ன விதிப்படி தமிழாற் செய்வேன் 
சிரமிசை கற்றோர் செம்பொற் சேவடி சேர்த்த லாலே . ( க . ) 


அளவில் புக ழாடானை யண்ணறிருக் கதையையருந் 

தமிழி னாலே 
வளமருவச் செய்யெனவே தளபதியாம் வயிரவமால் 

வழுத்த மேன்மை 
யுளகமலா புரிபுரந்த சிதம்பாதே சிகன்றவத்தா 

லுதித்த சேயன் 
றளர்வில்கலை யறிவுணர்ந்த சாமிகா தக்குரவன் சாற்றி 

னானே . ( 20 ) 
பாயிர முற்றும் . 


ஆகத் திருவிருததம் . ( 20 ) 


நகரச் சிறப்பு 


பொன்னுல களவை யெட்டி யளந்துவிண் பொருந்து மீனைத் 
தன்னுழை சுடர்போற்றாங்குந் தன்மைய புரிசைச்செம்பொன் 
மின்னுமா மேரு வெல்லை யளப்பபோல் விளங்குஞ் சென்னிக் 
கன்னியங் கோபு ரங்க ணிரைநிரை கவின் கொண் டோங்க ( ) 
நீடிய பனியாற் காலா னிறைகுளிர்க் குடைந்த சோதி 
மாடமே லாய செய்ய மணிக்குட நெருப்ப ணைத்துக் 
கூடிய கொண்ட லென்னும் படாகத்னதக் கொண்டு மூடி 
யாடக மறுகு தோறு மணியணி யாக மேவும் . 


எ 


திருவாடானைப் புராணம் 
தெற்றியிற் கழக மீதிற் செறிந்திடுங் கொடிகள் வானி 
லொற்றையந் திகிரித தேரோ னுலகினைக் கடந்து செய்ய 
பொற்றன வரைவிண் மாதர் புலவியான் வாடுஞ் சோக 
மற்றிட விசிறி வீசு மழகென வசையு மன்றே. ( ங ) 
செமபொனாற் செய்து வார்த்த சிகரத்தின் முடிமேற் சோதி 
பமபிய மரக தத்தாற் பண்ணிய குமப மோங்கல் 
நம்புமந் நகரச் செல்வி நயங்கொள் செங் கொங்கை மீதி 
லபெறு கருங்கண் போல வணிபெற விளங்கு மாதோ . ( ச ) 
சித்திர கூட மீதிற் சேயிழைக் கொடிபொன் னாரப் 
பைத்தகூந் தற்கு வாசப் பரிமளப் புகைக ளூட்ட 
நிததில் வருவிக் குன்றி னீள் முகிற் குழாங்கள் சூழ 
மொய்த்திடுந் தோகை யாலு முறையென விளங்கு மாதோ. () 
கணவரோ டூடு மாதர் கவின்மதிற் சிலைத்தூண் பாங்கர் 
நணியவர் நேடக கண்டு நகைநிலா முகிழ்ப்ப வாங்கே 
திணியது ணருவி யோடச் சென்றவர் மாதர் சோகா 
தணவரு கண்ணீ ரென்று தைவரு மாட மோர்சார் . 
பஞ்சின்மெல் லடிக டோய்ந்த சுவட்டினைப் பதும மென்றே 
அஞ்சிறை ஜிமிறு பாட அணிபளிங் காங்கிற் சென்றே 
வஞ்சிமெல் லடியார் தங்கள் வனமுலைக் குடைந்து கந்து 
கஞ்சிலவோச்சிநிற்றல் கவின்மின்னுக் கொடிகள் போலும் .( எ ) 
மணிமய மாய்ச்செய் குன்றம் வாய்ந்த பொன் 

னுலகை யெட்ட 
வணிகிள ரஞ்சி லோதி யநநலா ரரமபை மின்னார் 
கணிதமி லார்கள் கூடக் காந்தர்கண் ணாடல் வாடுந் 
தணியல்சேர் தாமங் கண்டு தாம்பகுத் தறிவ ராவார் . ( அ ) 
மஞ்சணி குழலா ராட வாவியின் வாளை தாவி 
விஞ்சுவான் மீனந் தன்பான் மேவியே யளவ ளாவி 
யெஞ்சலின் வான்யாற் றின்னீர் படிந்து மீண் டினிய வாசக் 
கஞ்சமென் மலர்மேல் வந்து கண்படை கொள்ளு மாதோ . (சு ) 


திருவாடானைப் புராணம் 
விரிபுனல் வாவி கஞ்ச மேயபா சிலையின் மீது 
வரியளை கமஞ்சூல் கொண்டு வயிறளைந் தீன்ற முத்தைத் 
தெரிதரு பவள வாய சிறையன முட்டை யென்றே 
யரியதன் சிறைவி ரித்தே யடைபல கிடக்கு மாதோ . ( க 0 ) 
கனல்விழிப் பரிய கோட்டுக கலையடிக் காரா வாவிப் 
புனலினை யுழக்க வாளை போய்வெடித் தாவிப் பெணணைக் 
கனியினைச சிதற வீழுங் கனிதெங்கு சூதம் பூக 
வனநிரைக் கனியைச் சாடி வருககையங் கனியை வீழ்க்கும் . ( ) 
கொண்டல்கள் படியுஞ் செம்பொற் கோபுர நிலையின் பாங்க 
ரெண்டரு கணிதத தார்க ளெழிற்கலை நிரம்புந் திங்கண 
மண்டலஞ் சேர வந்து கடிகை தேர் மாக்கண மோதும் 
தணடினாற் புடைத்த தன்றோ தருங்கறை யாயதமமா . ( க2- ) 
ஆவண வீதி மாடத் தமபொன்மா ளிகையிற் சாதிப் 
பூவண மடநல் லார்பாற போந்தமா மதியைக் காநதர் 
மூவண விழியார் தங்கள் முகமென முததவ கொண்ட 
மாவணச் சவாதை யன்றோ மதிக்கறை யென்பார் மன்னோ. () 
பைத்திடுங் கரிய கூந்தற் பவளவாய் மின்னா ரன்பு 
வைத்திடு மூச லாட மலர்க்குழல் சரிந்து தாழ 
வுய்த்தவண் டவிழ்ந்த வந்த உடுபதி யிறாலென் றோடி 
மொய்ததில் மளியை யன்றோ முயற்கறை யென்பார் மன்னோ. ( கச ) 
வெய்யவன் கதிர்கால் வீசி விரைவினிற் சென்று நீடு 
மையமர் சோலை புக்கு வந்திடும் வேலை தன்னிற் 
செய்யவெங் கதிரின் வெமமை தீரப்பூந் தேறல் வாரி 
பையவே வீசித தென்றல் பனிமதி போலச செய்யும் . (கரு ) 
மஞ்சணி சோலை மீது மயினடங் குனிப்ப மந்தி 
செஞ்சினைப் பலவின் மேவு தீங்கனி முழவங் கொட்டப் 
பஞ்சமா மலர்மேல் வண்டு பாடவே கண்டு வந்து 
தஞ்சிர மசைத்துச் சூதத் தருக்கணற் கனிக ணல்கும் . ( கசு ) 


திருவாடானைப் புராணம் 


தண்ணமர் வாவி யென்னு கையலுக் கணிய தாக 
வண்ணமார் கமல மென்னும் வதனமுன் மலர நீண்ட 
கணணெனக கயல்க டாவக காரணி குழல்க ளென்னப் 
பண்ணமர் கீத மொய்ப்பப் பற்பல விளங்கு மாதோ . ( கா ) 
புனனிறை தடாக மென்னும் பொற்கொடி குவளைக் கண்கள் 
கனிவுடன் மலர்ந்து வாய்ந்த கயிரவ வாய்கள் விண்டு 
வினியவார் புருவ மென்ன வெறிதரு 

மென்ன வெறிதரு மலைகள் வீசி 
வனசமென் முகையாங் கொங்கை வயங்குமோர் சிறையின்மன்னோ ) 
மடல்விரி செம்ப ழுக்காய் வயங்கிய பூக மீதிற் 
செடிபடு நாக வல்லிச செழுங்கொடி தழைப்ப வாங்கே 
கடிகண மியற்றி யின்பக கலவி கூர் பெடையி னோடும 
படர்சிறை யனங்க டுஞசும பற்பல கழனி சூடி (ககூ ) 
செந்நெலிற் றாள ராசித் திகழ்வலம் புரியி னாராக 
கனனனித் திலக்கு வாலுங் கானறிடு நிலவு சீச 
மன்னிர வகற்றி யாங்கே வளர்சகோ ரஙகளுண்ணத் 
துனனு நீ லஙகள் விள்ளத் துலங்குபல் கழனி யெங்கும் ( உய ) 
தாழ்வன மயில னார்கள தரிததபூங் குழலிற ராமம 
போழ்வன விளைஞர் நெஞ்சம் பொனனனார் நெடிய கண் வேல் 
வீழ்வன புலவி மின்னார் மேலணி மணிப்பூண மாலை 
யாழ்வன கலவி தேர்ந்த வறிவுடை மாந்தர் புத்தி ( உக ) 
வாடுவ மடவார் கொங்கை வரைச்சுமை பெறும் ருங்கு 
லாடுவ நடுக்க மெய்தி யணிதுகிற் கேத னங்கள் 
பாடுவ திரங்கி மின்னார் பாணியில் வீணை நாத 
மோடுவ தோவா நீதத முயமணி முத்தா றன்றோ ( உ.உ ) 
அடிப்பன விழாவ றாத வாவண மரசப் பநதி 
குடிப்பன தணியல் மின்னார் கூந்தலின் மலர்மேல் வண்டு 
துடிப்பன மினனார் கட்சே லாடவர் மனநதொளைத்துப் 
பிடிப்பன நாதன் பாதந் பெரியவர் பரிவாய் நெஞ்சில் (உங) 


கா 


திருவாடானைப் புராணம் 
பன்னருஞ் சிறப்பு வாய்ந்து பண்ணவர் முனிவர் போற்ற 
பொன்னவள் பொருந்துஞ் செய்யம் போருகம் போல 

[ வோங்கிக் 
கொன்னவில் கணிச்சி யேந்துங் கொனறைவார் சடையா 

[ னென்றுந் 
தன்னிகர் கயிலை யீதென் றுரைந்திடுந் தான மாகும் (உச ) 

நகரச் சிறப்பு முற்றிற்று . 
ஆகத் திருவிருத்தம் . (சச ) 


புராண வரலாறு . 


. 


அருந்தவ முநிவர்க கெல்லா மாசென விருந்து ஞான 
மருந்தருள் செய்யுஞ் சூத மாமுநி வதன நோக்கி 
திருந்திய தவஞ்சேர் தெய்வச சவுநகர் செங்கை கூப்பிப் 
பொருந்திய விருப்பி னேத்தி வினாவுரை புகலலுற்றார் ( க ) 
வித்தக வேத நீதி வியாதனைப் பணிந்து போற்றி 
யுத்தமப் பொருள்க டேர்ந்தே யுணருப சாந்த முளளோய் 
பத்தாகட் கருளுஞ் சுத்த பக்குவ நிட்க ளங்கச 
சித்தனே துரியா தீத சிற்பரா நந்த வாழ்வே ( 2 ) 
ஓங்குமுப் பொருளி னுண்மை யுயர்ந்தமுக் காலச் செய்கை 
பாங்குட னறிந்தட் டாங்க பாவனா நிருவி கற்ப 
சாங்கதிர்க் குணச மாதி சாதித்த தருமக் குன்றே 
நீங்கருங் கருணை ஞான நிதியென வளர்ந்த கோவே ( ங ) 
பலபவ மகற்று கின்ற பற்பல புராண மெல்லா 
நலவும் கதைகளோடு நயம்பெற வுரைத்தா யையா 
யிலகுமாங் கதனி லாதி யிருடிக ளிறைஞ்சி யேத்து 
மலர்விரி பாரி சாத வனத்தினின் மகிழ்ந்து வந்தே 


சக 


திருவாடானைப் புராணம் 
வெய்யவன் முதலோர் முன்னம் விரும்பியே வேண்டும் பூசை 
செய்யுமா திரத்த நாதர் திருமகத் துவங்க டம்மை 
யைய நீ யறைவா யென்றே யன்பொரு வடிவு கொண்ட 
சையமாந தவமெய்ஞ் ஞானச் சவுநக முதிவன் கேட்க 
வாரண மருப்புஞ் சந்தும் வாரியுட் கொண்டு செல்லுஞ் 
சீருறு மணிமுத காற்றின் சிறப்பினை யுரைத்த வாறு 
மாரண முழுது மேதது மநாதியெம் மிறைவர்க் கேற்குரு 
சீருறுங் கான மேன்மைச சிறப்பினை யுரைத்த வாறும் . ( * ) 


வளளவாய்க கமலடா பூத்த மறைபயில் குரவ னநநா 
வள்ளரும் புவன மெல்லா மியற்றிய காலை நீடு 
நள்ளிருள் சீக்குஞ் சோதி ஞாயிற்றை யழைத்தே யோங்குசு 
தெள்ளொ 
ளாளி விரிக்கு மம்பொற் றேரினை நல்கு மாறும் . ( எ ) 


ஏகமாம புரவி பூட்டு மிரதமேல் வைகும பாநும் 
வேகமாய்க் கடவும் வேலை மேருவின் பாங்கா நண்ணி 
மாகமே நின்ற வாறும் வளரொளி வெய்யோ னெண்ணித் 
தோகைவௌ ளெகின மூர்ந்த தோன்றலை நினைநத வாறும் .() 


சதுமுகன் வந்த காலைத் * தரணிதன் கருமஞ சொல்ல 
மதுமலர் மேலோன் பஞ்சாக் கரத்தினை வகுத்தே வால 
துவளர் வேணி யானை விரும்பிய பூசை செய்ய 
விதமுறுங் கரும பூமி யிடத்தினை யுரைத்த வ றும் . 


பொருகட லாடை சுற்றும் புடவியில் வருமா தித்தன் 
றருமநன் னெறிசேர் பாரி சாதமா வனத்தில் வந்தே 
நிருமலற் பூசை செய்வா னிறைபுனற் றடமுண் டாக்கித் 
திருவிழா நடத்தி யாங்குத் திங்களொன் றிருந்த வாறும் . ( ) 


* தரணி = சூரியன் . 


க 2 


திருவாடானைப் புராணம் 
மாநதிக கரைக டோறு மணியினா லருச்சிக் தேத்தித் 
தேனமர் கொன்றை வேணிச் சிற்பர னருளி னாலே 
பாநுவுண மகிழ்ந்தே செமபொற் பருப்பதம வலமாய மேவ 
நானிலம் பணியி ராசி நாயக னான வாறும் . 

( கக ) 
அளப்பருஞ சீர்த்தி பெற்ற வாடானைத் தீர்தத மேன்மை 
வளத்தினை வகுத்த வாறும் வாருணி சேனை சூழ 
விளப்பிறைக் கன்னி நாக மிலகுகோ டீரத் தானை த 
துளக்கருங் கயிலை சென்று தொழு துபின மீண்ட வாறும் . () 
செலவினிற் றுருவா சன்னாச சிரமததிற் றங்க வன்னோன் 
சலமச மியானை யாகச சாபத்தை யுரைத்த வாறும் 
வலனுறு வருணன் கேட்டு மனத்துய ருழக்குங் காலை 
கலசமா முநிவ னங்கண காதலின் வந்த வாறும் . ( க ) 
சகரர்தொட் டிடுநீ ருண்ட தமிழ்முநி மணிமுத் காற்றி 
னிகாறு கரைவா மாதி ரதநேசா பாறசெல லென்ன 
மகரகே தனத்தான வந்து வள்ளலைப் பூஜை செய்து 
புகாறு சாபந் தீர்ந்து போற்றியங் கிருந்த வாறும 
தெளிபுனற் றடமுண் டாக்கிச் சிவலிங்க மொன்று தாபித் 
தளிவளர் தவஞ்செய் மார்க்கண் டயனரு ரூபதே சத்தாற் 
"றளிரணி வில்வ மேன்மை தனையெலா முணர்ந்தே யீசர்க் 
குளமகிழ் பூசை செய்தே யுயர்வாம் பெற்ற வாறும் 
ஆதிநூ லுணர்ந்த மார்க்கண் டயமுநி திருவா டானைச் 
சோதியை யிறைஞ்சித் தன்பேர் சொலுந்தீர்த்த மொன்றுண் 
மேதினி புகழி லிங்கம் விதிமுறை யமைத்துப் போற்ற ( டாக்கி 
நாதனங் கெய்தி வில்வ மகத்துவ நவின்ற வாறும் (கசு ) 
அண்டரும் பணிந்து போற்று மஜகஜ புரத்தில் வந்தே 
தண்டளிர் வில்வ மூலந் தன்னிற்கண் டுயின்ற காலை 
கொண்டவெஞ் சாபந் தீர்ந்து கோமகன் வானி லெய்தித் 
திண்டிறற் குலிசன் போற்றச் சிறந்துவீற் றிருந்த வாறும் ( ) 


கச 


திருவாடானைப் புராணம் 
செந்தமிழ் முநிவ னெய்திச சிற்பான் பூஜை செய்து 
கந்த நீர்த் தடமுண் டாக்கிக் கவின்பெறு கரையின் மீது 
சுந்தர விலிங்கந் தாபித் தன்புடன் றொழுது வாழ்த்தி 
வந்தனை செய்ய வேண்டும் வரமெலா மளித்த வாறும் ( கஅ ), 


வேட்டிடும் வசிட்ட னெண்ண மேவிடாத் தேநு தன்னை 
யாட்டுரு வாக வன்ே 

வாக வன்னோனங்ஙனஞ சபிக்க வாறும 
பாட்டிசை மகதி வீணை பயிலுநீர் ரதனங் கெய்திக் 
கோட்டமில் வசிட்ட . னுக்கும் குற்றமுண டென்ற வாறும் ( ) 


வசிட்டனபால் வந்த தோட மாற்றவே மகதி யாழோன் 
நசிப்பிலா டானை ரதந நாதனைப் 

பூஜை 

செய்ய 
விசிட்டமா யுரைத்த வாறும் வேதியன் றேநுத் தன்னை 
யிசைத்திரு வாடா னைக்கண் ணேகென வியம்பு மாறும் (20) 
தநுவு மணிமுத் தாற்றின் செழுமணிக் கரையில் வ . 

வானோர் 
கோனைமெய்ப் பூஜை செய்து கோமுத்தீச் சுரமா மாறும் 
ஞானமா வசிட்ட னெய்தி நாதனைப் பூஜை செய்தே 
யூனமாந் தோட மெல்லா மொழித்தவ னுயர்ந்த வாறும் (உக ) 


குருகுலத் துதிதத பார்த்தன் கோதறு பூஜை செய்து 
பருதிபோ லொளிரும பாசு பதாத்திரம் பெற்ற வாறும் 
திருவளர் விசயன் செய்த திருவிழாத் தரிசித் தோர்க 
ளிருவினை யகற்றி முத்தி யெய்திவாழ்ந் திருக்கு மாறும் . (22 ) 


அன்னமவீற் றிருக்கும் வாவி யாடானைப் பதிவி சேட 
மின்னணஞ் சுருக்க மாக விசைத்தசூ தனையே நோக்கி 
நின்னரு ளென் மேல் வைத்தா யென்று நெக குருகி யீசன் 
பொன்னடிப் போதில் வைத்த புந்தியன் மீட்டுஞ்சொல் 

வான் . (உங ) 


கச 


திருவாடானைப் புராணம் 
இத்தல மகிமை யெல்லா மினியவித் தார மாகச் 
சித்தம துவந்தென் மீது சேர்ந்தவா தரவி னாலே 
யத்தனே 

ன யறைதி நின்சொ லமார்க்கு மருந்த வொண்ணாப் 
புத்தமு தாகை யாலே பொலிவிருப் பாமெப் போதும் ( உச ) 
சவுநக முதியிவ் வாறு சாற்றவே தவக்குன் றன்னான் 
மவுநமாய் ரத்த நாதன் மலரடி கருத்தி லுன்னிக் 
கவாறு மனத்த னாகிக் கண்கணீர் சொரிந்து வார 
வவனொரு யாம மட்டும் பரவச மானா னமமா . ( உ ரு ) 
பரவச மான சூதன் பரவச நீங்கிச் சொல்வா 
னரவணி மவுலி யெந்தை யாடானை மேன்மை யெல்லாம் 
வரமருள் குரவ னான வாதரா யணன்முன் னெற்குத் 
திரமுடன் றெருட்டுங் காலை தெரிகுமோ வெனவை யுற்றே . 

(24 ) 
நலவும் தேச மாக நவின்றதைச சொல்க வென்றே 
யுலகினீர் வினாய வெல்லா முயிர்த்தொகை யனைத்தும் வேறு 
புலனுறு தவந்தா னங்கள் புண்ணிய விரத மாதி 
பலபல வியற்றா வண்ணம் பாகதி பெறுதற் கன்றோ ( உ.எ ) 


வேறு 


ஆதபன்வா ருணிவருண னன்மார்க்கண்ட 

னளியுரோ மசன் வசிட்ட னகத்தி யன்சேர் 
கோ தமன்கா லவன்பரத்து வாச னன்பு 

கொண்ட சந காதியொரு நால்வர் மிக்க 
மாதவஞ்செ யனத்துவச னரிச்சந்த் ரன்சீர் 

மநுமுசுகுந் தன்னதிவி ரன்மாந் தாதா 
ஏதமில்பற் குனன் கோவும் பணியா டானை 

யெந்தையிரு பாதமலர் சிந்தை செய்வாம் . 


( 2 அ ) 


திருவாடானைப் புராணம் 
வளர்பாரி 

ஜாதவனம் வன்னிவனம் குருக்கத்தி 
வனமேற் கொண்ட 
தளிரோங்கு வில்வவன முத்திபுர மாதிரத்நேச் 

சரமா டானை 
கிளர்மார்க்கண் டேயபுரம நல்லகத்தீச சுரம்பதும் 

புரங்கே டில்சீ 
ருளகாய கோமுத்தீச் சுரம் விஜயேச் சுரமபனிரண் 

டுளவா நாமம் . 


( 24 ) 


சித்திதரு முத்தாறு சூரியபுட் காணிபுனற் 

றிறலோன வா 
முத்திதரு மார்க்கண்ட முநிதீர்த்தக தெனமலைய 

முநிவன் தீர்த்தம் 
பத்திதரு கீரகுண்ட மென ததீர்த்த மா றிவையுட் 

படிந்த மேலோர் 
சத்தியஞ்சத் தியமாகு நித்தியா நந்தநிலை 

தன்னிற் சார்வார் . 


(60 ) 


ஈராறு திருநாம மோராறு நற்றீர்த்த 

மிறையைப் போற்றிப் 
பேராறு மொன்றொழிந்த நாலாறாம் 

பேறு பெற்ற 
சீராரு மகிமைபெறு மாடானைப் பதியிலுள 

சிறப்பை யெல்லாம் 
யாராலு முரைப்பவரி தானாலு மியாமறிந்த 

வியல்பிற சொல்வாம் . 


( உக ) 


கசு 


திருவாடானைப் புராணம் 


வேறு 


சாற்றக் கேளுஞ்ச வுநக ரேதவ 
மாற்றல் கல்வி யறிவு பொ றுமையோர் 
சீற்ற மின்மைக ருணைஜி தேந்திரிய 
மேற்றம் பெற்றவர் நீரியல் பாகவே . 

புராண வரலாறு முற்றும் . 
ஆகத திருவிருத்தம் . ( ஈ ) 


( 5 உ ) 


முதலாவது 
மணிமுத்தா நதிச் சருக்கம் 


( க) 


நல்வ ரந்தரு நாவலந் தீவினிற் 
செல்வ ராமிரு தேவருந் தேடிய 
கல்வி லாதிக்க டவுள் முளைத்தெழுந 
தொல்வ ளமபதி யின்றொகை யின்கணே . 
சீரி தாகச சிறந்தினி தோங்கிய 
பாரி ஜாத வனமபல வுண்டவை 
வாரியார மலைவளங் கொண்டுசெல் 
பாரின் மேம்படு பொன்னியின் பாங்கரும . 
வீசு மெய்ப்புகழ் மேய குறு முனி 
யாசி லாத வருந்தமிழ மாலை போற் 
றேசு லாவும் பலதுறை சேர்ந்திடு 
மாசில் தாம்பிர வன்னி மருங்கினும் 
வந்த மாந்தி வைகை நருமதை 
கந்த மாநதி கங்கை கவு துகை 
யிந்த மாநதி கட்கிரு பாலுமே 
யந்த மாயுள தாங்கதி லாதியாம் 


( 
உ 
) 


( x ) 


( ச ) 


கஎ 


( 
கூ 
) 


சு 


( எ ) 


திருவாடானைப் புராணம் 
சந்த்ர பாகை சரயு மந்தாகினி 
சிந்து கண்டகி திவ்விய கோமதி 
பந்த நீக்குப்ர யாகை பலர் தொழ 
வந்த கோதா வரிக்கு மதிகமாம் . 
பாச நீக்கும் விரத கிரிப்பாங்கி 
லீச னாரரு ளாலின் னியத்திலே 
ஓசை கொண்டுட னுற்பத்தி யாயது 
தேசுடைப் பொன் மணிகளுஞ சிந்தியே. 
பன்னு செந்தமிழ்ப் பாண்டிய தேயத்தின் 
மன்னு வேக வதியின வடாதுபா 
னன்மை சேர்மணி முத்த நதியென்ப 
பொன்னு லாவவெப் போது மிலங்குமால் . 
சந்த கிற்குற டுந்தழை பீலியும் 
செந்தளிர்ப்பல தேக்கு வருக்கையும் 
சிந்து ரத்தின் மருப்பொடு சேர்மணி 
யுந்த ரங்கக் கரங்கொ டுருட்டியே. 
நண்ணு பாலை நடுவுறுங் கூவலை 
யுண்ணி றைத்துய ரோமை யிருப்பையு 
மெண்ணு மூலங்க ளிற்றிட வெற்றியே 
கண்ணி வேடர்விற் கைவலை யேநதியே . 
கானு லாவிக் களிற்றுமி தவை மேன் 
மானு லாவ வரும்பிர வாகமே 
பான லாமவிழி யாய்ச்சியர் பாடியின் 
மீனு லாவ மிகுந்து பெருகியே. 
நாடி நீண்மரு தந்தனை நண்ணியே 
யோடி மாமரை வாவி யுழக்கியே 
யாடி யங்கவு ளன்னமன் னாரெல்லாங் 
கூடி வீசிய குங்கும மேந்தியே. 


( அ ) 


( கூ ) 


( க ) 


( 
க 
- 
க 
) 


( ) 


2 


கஅ 

திருவாடானைப் புராணம் 
சேறு செய்யுங் கழனியிற் றேக்கியே 
யூறு சேதுவி னுள்ளணை தத்தியே 
கூறு காஞ்சியும் வஞ்சியுங் கொண்டுதே 
னாறு கோகந் கமல ரேந்தியே . 

( கஉ ) 
கழிசி றந்தக ரையகத் தெய்தித்தேன் 
பொழியு நெய்தலும் புன்னையுங் கைதையும் 
தழையு ஞாழலுந் தள்ளிப் புலான்மண 
மொழிய வேகமோ டுற்றது நீத்தமே . 

( கங ) 
ஏரு லாம்பொரு ளீட்டிய வாடவர் 
காரு லாவுமுன் காரிகை யாருழைச் 
சேரு நீரிற் றினைப்பொருள் வாரியே 
வாரி நீரொடு வந்து புகுந்ததே . 

( கச ) 
துறைக டோறுந் துலங்கு நவமணி 
முறையின் வீசி முழங்குமுத் தாநதி 
* யறலின் மூழ்கு மருந்தவர் பாவங்கள் 
சிறைகொள் சிம்புண்முன் சிங்கம விளிந்தபோல் . (கரு ) 
உருமு வீழ வுரக மழிந்தபோ 
லெரியின் மேற்படு மெண்ணரும பஞ்சு போ 
லரியின் முன்னுறு மாம்ப வினங்கள் போல் 
* இரவி கண்டகன் றேகுமி ருளைப் போல் . ( கசு ) 
காம நெஞ்சினர் கல்வியி ழந்தபோல் 
தீமை யோரக மானஞ்சி தைநத போல் 
வாம விச்சையினிற்கெடு மாயைபோல் 

ளித்திலர் தம்முழை வாழ்வுபோல் . ( கஎ ) 
அறல் = நீர் 
1 அரி = சூரியன் : சிங்கம் ; ஆம்பல் = யானை . 

" துரிதந் துய்த்தடு தூர்த்தர் பொன் றோற்றல்போல் 
என்றும் பாடம் 


தாம 


* 


திருவாடானைப் புராணம் 
வேக மாருதத் தால்விளி கொண்டல்போ 
லாகு மாதர வற்றவ ரீகைபோ 
லேகும் பாக்க னெதிருங் கருப்பைபோற் 
சோக நீங்கத் தொலைந்திடுந் திண்ணமே. 
தரும யோகியர் சித்தர் தபோதனர் 
கரும் மாகக கடவுட் பரவுவோர் 
பெருமை யன்பர்கள் பேதமி லந்தண 
ரிரும ருங்குமி றைஞ்சிநின றேத்துவார் . 


(கஅ ) 


( கச ) 


சிந்தித் தோர்க்கட்ட சித்திக ணல்கியே 
சந்தித் தோர்கள் பவத்தினைச் சாடியே 
பநதித் தோர்கள் மலப்பகை மாற்றினான் 
முந்தித் தோய்பவர் முத்தி மொழிவரே . 


வரு 


( 20 ) 


வரிய ராககதிர் வௌவிய நாட்களி 
லுரிய மாமக ரத்தி னுவாவினி 
லரிசெல் கின்ற வயநமி ரண்டினில் 
விரவு மேடத் துலாவிடு வின்கணும் . 


(உக) 


( உஉ ) 


மற்ற மாதப் பிறப்பினில் மாளய 
முற்ற பக்கத் துயர்விதி பாதத்திற் 
பெற்றியாஞ் சென்ம நாளிற் பிதிர்தினத் 
திற்ற நாட்களி லிநந்தி மூழ்குவோர் . 
அல்லல் செய்திடும் பாதக மைந்தறுஞ் 
சொல்லு நோயொடு பேயுந் தொலைந்திடும் 
வல்ல ஜன்மப பிணியின் பகையறுங் 
கொல்லுங் கூற்றுங் குரைகழல் போற்றுமே . 


(உங ) 


* பாக்கன் = பூனை , கருப்பை - எலி . 


20 


(உச ) 


திருவாடானைப் புராணம் 
கல்வி செல்வங் கருணை கனந்தருஞ் 
செல்வ வின்பமுஞ் சீருஞ் சிறந்திடும் 
நல்வ னப்பு நலமும பொருந்திடும் 
மொல்லை நெஞ்சி னினைத்த துறுமரோ . 
முடிவி லாமணி முத்த நதிப்புனல் 
படியு மாந்தர் படிவந் தரிசித்தோா 
கடிய வல்வினைக கட்டறுத் தாலடி 
யடிகள் செய்ய வடிநிழற் சேர்வரே . 
பூத லத்தமு தென்னப் பொருதிரை 
மோது மாமணி முத்த நதிக்கரை 
* மீது தீசியில் விட்புலத் தண்டர்க 
ளாதி மாமுநி வோருறை யவ்வனம் . 
மணிமுத்தாநதிச் சருக்கம் முற்றும் . 

ஆகத் திருவிருத்தம் . ( க 02 ) 


(உரு ) 


(உச ) 


இரண்டாவது 
பாரிஜா தவனச் சருக்கம் 


( க ) 


திங்கள் சூடிய செஞ்சடைக் காளையார்க் 
கங்கி யாசை யகத்திரு யோசனை 
தங்கு மெல்லையுட் டேவ தருவனம் 
பொங்கு பேரிசை யோடும் பொருந்துமால் . 
இவ்வனத்தனென் றேத்தரி தாயவ 
னவ்வ னத்தி லநாதி யிலிங்கமாய் 
செவ்வ னப் பதங் கன்பணி செய்யவே 
யெவ்வ னக்கொடி யோடு மிருக்குமால் . 

* உதீசி = வடக்கு . பதங்கன் = சூரியன் 


( உ ) 


உக 


( 
ங 
) 


திருவாடானைப் புராணம் 
* ஆகும் பூசையு மன்பொ டமர்ந்திடும் 
நாகங் கிரீக ளோடு நட் பாகுமே 
காக மும்மைக்க ருங்குயி லுங்கலந 
தோகை யோடுற வாகி 

யுறையுமால் . 
கனலி யுங்கனற் றாலுங் கனது தன் 
புனமி கும்பணி மாமதி போல்வரா 
லினமி குமிர லையிளங் கன்றுடன் 
மனம கிழ்ந்து புலிப்பறழ் மல்குமால் . 
வரமி குந்தவ யப்புலி யொணசிறைச 
சரப மோரணை யாய்த்தனி துஞ்சுமே 
இரலை யின்மறி வால்குழைத் தேகியே 
யுரமி கும்புலிப் பால்முலை யுண்ணுமால் . 
உரைசெய் பூவைக் குபநிட தததையே 
பொருவி லஞ்சிறைப் பூமபசுந தததையே 
சிரம சைத்துத தினமும பகருமே 
வரமளிப்ப வானீயும் பகருமே . 


( ச ) 


ச 


( க ) 


ஆல நாகம டுக்கநந தோகையே 
யால நாகம டுககந்த தோகையே 
மாலை விண்டம் னத்தள வத்திலே 
மாலை கொணடம னத்தள வத்திலே. 


( எ ) 


ஓதி மங்கய வாயிருந் துட்கொள 
வோதி மன்கய வாய்வெல் மனுசசொலு 
மாத ரங்க வனமலர் மேலுறை 
மாத ரங்க வனவல ரவவனம் . 


( அ ) 


ஆகு = எலி 


பூசை = பூனை . 


உஉ 


( 
க 
0 
) 


(கக ) 


திருவாடானைப் புராணம் 
சிங்க மும்மத யானையுஞ் சேர்துறை 
யங்க ணெய்திய ருந்துமப் பாவுடன் 
செங்கண் வல்லியஞ் சேர்ந்திடு மாந்தரும் 
பொங்கு முள்வயி ரம்மிலர் போற்றுவார். 
வாச நால்வகை வீயின் வரியினம 
மூசித் தாதளை யும்மது முன்னுணக் 
கூசு நெஞ்ச மயக்கங் கொளுமென 
வாசில் சாம விசைபயி லும்மரோ. 
புயல்கொள் காவிற்பொ ருநதுவண் டானங்க 
ளயலின் வாவி 

யமுதுணு மவ்விடை 
மயிலை வௌவில் வருமபழி யென்றுனிச் 
செயல தின்றிச் செயுஞ்சிவ தியான 

னமே. 
மனிதர் பக்ஷிமி ருகவ கையெலா 
மினிய வாழ்வுட னேர்பெறு மத்தரு 
முநிவர் சேவித்து மூரன முதிர்ந்துளங் 
கனிய வேதழைத் தோங்குமெக் காலமும் . 
பகர்கி ரேதாவி லேபாரி சாதமாக 
திகழ்தி ரேதாவிற் சேர்சமி ரூபமாக 
துகள றுங்குருக் கத்திது வாபர 
மகம கிழ்கலிக் காமுயர் வில்வமே . 
இப்ப டியுக 

மீரிரண் டிற்றரு 
மைப்பு 

டிவடி வாகிய தாருவைச 
செப்ப மாய்த்தரி சித்திடு மேலவ 
ரெப்ப வத்தினு மெய்துவ தில்லையே. 
நன்னி லம்புக ழாடானை நாதரைச் 
சந்நி தானத்தில் வில்வந் தழைமலர் 
மன்னி நாகமுற் றோங்கு மதியமுஞ் 
சென்னி சேர்தலி னாலுஞ் சிவணுமே , 


க 2 


( கச ) 


கரு 


திருவாடானைப் புராணம் 
வளந்தி ருந்திய வாடானை மன்னுகூ 
விளந்த னிற்காள கண்டமு மேவலாற் 
றெளிந்தி டும்பச்சை வன்னியுஞ் சேர் தலா 
லுளங்க னிந்தும்ப ரீசனென் றோதுவார் . 
வாக்கி னாற்சொல் மனத்தின் வலியினா 
லாக்கை யாற்செய்த லைவகைப் பாவமுந் 
தேக்கு தேந்தரு வைத்தரி சித்திடி 
னீக்க லாமிது நிச்சய மாகுமால் . 
பாரிசாத வனச்சருக்கம் முற்றும் . 

ஆகத திருவிருததம ( ககசு ) 


( கஎ ) 


மூன்றாவது 
சூரிய பூசைச் சருக்கம் . 


தருமமே வடிவாஞ் சவுநக முநியே 

தருமபிர வஞ்சகா ரகமாய் 
மருவிய முதன்மைப் பிரமகற்பத்தின் 

மணிமய மாகியே விளங்கும 
நிருமலன் றன்னை யாயிரங் கதிரோ 

னேசமாய்ப் பூசனை புரிந்து 
பெருமை சேர் வரங்கள் பெற்றிடுங் காதை 

பேசுவன் கேட்டியென் றுரைத்தான் . 
வண்டுபாண் மிழற்ற முகைமுருக் கவிழ்ந்து 

மதுமழை பிலிற்றவே விரிந்த 
புண்டரீ கத்தி லரசுவீற் றிருந்த 

புராதன சதுமறைப் புனித 


( 
க 
) 


உச 


( உ ) 


வருதி 


( 
ங 
) 


திருவாடானைப் புராணம் 
னண்டகோ டிகளைப் படைத்திடுங் காலை 

யாதபன் றனையரு கழைத்து 
விண்டலஞ் சேருங் கிரகவேந் தெனவே 

மேம்படு நாமமுந் தரித்தே . 
விரிதிரை சுருட்டும் பரவைசூ ழுலகை 

விழுங்கிருட பிழம்பினைப் பருகி 
யெரிகதிர் விரிக்கும் பரிதியி னுருவா 

யாவருந் துதிசெய வெழுந்து 
தெரிவருங் கனக வரைவலம வ 

தினமென வையவென் றழைத்துக் 
குருமணி யிமைக்குங் கொடிஞ்சிய நெடுந்தேர் 

குலவுபொற குன்றென வமைத்தே. 
கலினவாம புரவி யொன்றதிற் பூட்டிக 

கதிகளோ ரைந்துமே கடுப்பான் 
மலிவுற வுகைக்கும் வலவனே யாக 

வரமபெறு மருணனை வகுததே 
பொலிவுறு மிரதந் தனையளித் திடலும் 

போதனைப் பரிவொடும் போற்றி 
யொலிவலி நெடுந்தேர் மிசையினி தேறி 

யொளிதிக ழிரவியாங் கெழுந்தான் . 
பாயிருள் பருகி யுலகினை விளக்கப் 

படரொளி கான்றினி தெழுந்த 
வாயிரங் கதிரோன் மேருவின் சிகரத் 

தருகினிற் சேறலு மிரதஞ் 
சேயுயிர் விசுமபி னெறியிலோ ரடியுஞ் 

செல்லுத லின்றியே நிற்பத் 
தூயபங் கயக்கை யுபயகன் னியர்சேர் 

சுடாவ னெண்ணமுட் கொண்டான் . 


( ச ) 


உரு 


திருவாடானைப் புராணம் 
பண்டியொன் றிசைத்த தேர்மிசை யிருந்து 

பருதிவா னவன்றனி தெளிந்து 
திண்டிற லுடன்ற னாது காரியமே 

சீருடன் சித்தியாம் பொருட்டு 
விண்டநன் மநுவின் வலியினாற் கமல 

வித்தகக் குரவனை நினைப்ப 
மண்டுபே ரொளிசேர் திநகரன் முன்னர் 

வந்தனன் புந்தியுற் பவனே . 


( சு ) 


பலமறை பயிலுஞ சதுமுகக் கிழவன் 

பண்புடன் றோன்றலுங் கண்ட 
வலரிதான் றொழுது முகமலர்ந் தேத் 

யைய நீ யளித்திடு மிரதம் 
நலமுடன் செலாது நினறதென் றுரைப்ப 

நாமக ணாயகன் றேர்ந்து 
வலமுறு மிரதந் தடைப்படா தேக 

வகை முன முரைத்தில் மென்றான் . 


( எ ) 


வேறு 


அடல்வெங் கரியி னுரி போர்த்த வானை யருச்சித் தேத்தாது 
நடவு தேரின் மிசையேறு மதனால் நடக்க விலையாருங் 
கடவுட் பூசை புரியாது கரும 

து கரும மெவைக ளியற்றிடினுங் 
திடமாஞ் சித்தி பொருந்தாது சிதையு மீது நிச்சயமே . ( அ ) 


எறியுந் தரங்கப் பயோததியி னினிது துயில்வோன் முதலாய 
செறிவா னமா ரெவரேனும் தேனார் வாச மலர்தூவி 
மறிமானோக்கி யொருபாகன் மலர்த்தாளிணையை வழுத்தியிடு 
மறிவி லாமற் செயுங் கருமமழியு மெனவா ரணஞ்சொலுமே .() 


திருவாடானைப் புராணம் 


வேறு 


( க 0 ) 


இன்னண மிசைத்த மலர்மிசைப் புத்தே 

ளிளம் பிறை வானதி பாயும் 
பொன்னவிர் கடுக்கைப் புனைசடைப் பரனைப் 

பூசனை முறைமையிற் புரிவா 
யென்னவாங் குரைத்துப் பராபரன் வடிவா 

யிலகுமைந் தெழுத்தையு முறையா 
யன்னவன் றனக்குத் திகழும் தேச 

மாகமத தின்படி புகனறே . 
மூவரின் முதல்வன் மனைப்பணிந் தேத்த 

முதியநற் றானமெங் கெனனில் 
மேவரும் பிரபை சகத்திர கிரணம 

விரிக்குமெய்த் திநகர கேளாய் 
தாவில்சீர்க கரும் பூமியி லன்றோ 

தவஞ்செய்து வரம்பெறல் வேண்டு 
மாவதற் கண்டத் தளவினிப் பூமி 

யதுவிது வாமென வுரைப்பாம் . 


( கக ) . 


வேறு 


அணுவெட்டு ரோமநுனி யவையெட் டீர்க்கை 

யவையெட்டாம் யூகையாவை யதுவெட் டாகு 
மெணு மெட்டு மவையோரங் குலம தாகு 

மிசைநாலா றங்குலமோர் முழம தாகுங் 
கணிதத்து முழகான்கு தநுவ தாகுங் 

கருதுதது விரண்டு தண்டாந் தண்டு தானுங் 
குணிதத்தீ ராயிரமோர் குரோச மாகுங் 

குரோசமிரண் டணை தலகே வியூதி யாமே . ( கஉ ) 


உஎ 


திருவாடானைப் புராணம் 
எண்ணுகின்ற யோசனை தான் குரோசம் நாலா 

மியல்புயோ சனை நூறு கோடி யாகும் 
நண்ணுமக முயரமுமே சரியா மண்ட 

நவிலு மண்ணுக் காயிரங்கோ டியதா மணடம 
வண்ணமுள மண்முதலாய் நாத மீறாய் 

வகுத்திடுதத் துவங்களுக்கிம முறையே யண்ட 
முண்ணிகழும வித்தார மொன்றுக் கொன்றங் 

குயருமிரு குணிதமதா யோங்குந் தானே . ( ககூ ) 
பிருதிவியா யிரகோடி யண்டந் தன்னிற் 

பேசியவிவ் வண்டத்தி னளவு சொல்வாங் 
கருதுபுவி யின் கீழைம பதுவாங் கோடி 

கடாகமட்டு மிதன் மேலைம் பதுவாங் கோடி 
யுரியமக மேருநடு வாம தற்கே 

யுத்தரமைம பதுகோடி யகல மாகு 
மருவியதக் கணத்துமந்த வளவ தாகு 

மன்னுமணடப் பிததிகனங் கோடி கீழே . ( கச) 
இதனினமேற் காலாங்கி யுருததி என்றா 

னிருக்குமனை கோடியோ சனைய தாகு 
மதன்மீதி லரியணையி னுயரந் தானு 

மாயிரயோ சனையகல மிரட்டி யாகுரு 
துதிசேரு மங்கியுருத் திரரா மேனி 

துலங்கயுத யோசனையா மனற்கொ ழுந்தின் 
கதிதானு மீரைந்து கோடி யாகும் 

கதித்தபுகை யதிற்பாதி காணுங் காலே . 
இவர்வலக்கை யினில்வாள்சத் திரமி டககை 

யினிற் பலகை தநு சிருக்கு மிவரைப் போலும் 
தவமுடையர் பதின்மருள ரொவ்வொ ருத்தர் 

தமைச்சூழும பரிசனரோ கோடி யாகும் 


ச 


உஅ 

திருவாடானைப் புராணம் 
பவனமிதன் மேல்நிரய மேழு நான்காம் 

பகர்கோடி யோசனைதா னடுக்க டுக்கா 
யிவையிருபத் தெட்டாமூ வகையாம பாவ் 

மியற்றினர்கள் துன்பமுறு மிடமா மன்றோ. ( கசு ) 
இத்தகைய நிரயமொரு கோடி யொன்றுக் 

கிருக்குமிருப் புப்புடந்தா னதைப்பொ திந்தே 
யத்தன்மை புடமிருபத் தொன்பா னொன்றுக் 

களவொருகோ டியினுட.னூற்றைமபத் தோடு 
வைத்தவெண்ணா யிரத்தறு நூற் றிருப தாகும் 

வந்தபுடக் கனமுமிரு பஃதா மாங்கே 
குத்திரர்சேர் நிரையமிசை நிராலம் பந்தான் 

கூறுகின்ற முப்பதினாயி ரத்தின் மேலே . ( கா ) 
இலக்கமுட னொரு கோடி யிடமுப் பாக 

மிதிற்கீழ்பால் மணணாகும் நடுவி ருப்பாந் 
துலக்கமுறு மேல்பாகங் கனக மாகும் 

சொன்னபுரி கூர்மாண்டர் வீற்றி ருப்பார் 
கலக்கமிலா ருதயமார்த் தாண்டன் போலுங் 

காநதியுள்ளார் கனல்விழியார் மழுமா னேந்தும் 
வலக்கையிடக் கையுடையா ரவரைப் போலு 

மன்னுமுருத் திரர்கள் பலர் போற்ற வாழ்வார் .. ( கஅ ) 
கொடியிடையார் பிடி நடையார் பவள வாயார் 

கோங்கரும்பா யிளநீரா வீங்குங் கொங்கை 
வடிவுடையார் பிணைவிழியார் மொழியார் பால்போன் 

மஞ்செனவே வார்ந்தகருங் கூந்த லார்கள் 
தடமுறுதா மரைமலர்மா மதியைப் போல்வ 

தனமுடையார் கனமுடையார் பலர் தாள் போற்ற 
வெடி குரல்சேர் கணமிறைஞ்ச வளர்கூர் மாண்டர் 

வீற்றிருப்பார் கொடுநிரய வேந்தர் தாமே . ( கச ) 


திருவாடானைப் புராணம் 


உகூ 


வேறு 


ஓங்குபுரி மிசைவெளிதா னொன்பது நூ றாயிரமா 
மாங்கதன்மே லாபாத பாதாளத் தலமது தான் 
தாங்கியபத் திலக்கமதன் விரிவுதம னியவடிவாம 
பாங்குபெறு மதுதானு முப்பாகம் பலித்திடுமே . 


( 20) 


குணபாலித் தயித்தியரே குடியாகு நாகேச 
ரணிசேரு மத்திமத்தி லடலரக்கர் மேல்பாலில் 
வணமாக வீற்றிருப்பர் மற்றையபா தலந்தோறு 
மெனுயோசனையினளவா மிராலம்ப மிடையிடையே . (உக) 


வருமிதன் மேற் பதுமவொளி பாதாள தலம்வதியும் 
பொருவிலதன் மேலிநத்ர நீலதலம் பொருந்தியிடு 
மருளதன் மேற் பூசசியருக் காரிருக்கு மதல தலங் 
கருததன் மேல் வெள்ளிமய பாதலங்கண் டிடுமாதோ . (22 ) 


மற்றதன்மேற் சாதலததைத் தானவொளி யெனமதிக்க 
வுற்றதன்மேற் பாதாள நவமணிபோ லொளியிலகு 
மிற்றி தன்மே லன்னியர்க ளெணணூறா யிரவருளர் 
பற்றி தன்மேல் நிராலம்பம் பத்திலக்க யோசனையே . ( உங ) 
வில்லிருக்கும் பிறைநுதலார் வித்துரும வொளி யிதழார் 
வல்லிருக்குங் குவிமுலைமேல் வாரிருக்கும வனப்புடையார் 
சொல்லிருக்கு மியாழனையார் சுடர்மின்னுக் கொடியிடையா 
ரல்லிருக்கு மலர்க்குழலா ரதலதல விலாசினியார் . ( உச ) 


செங்கமல நிகர்பதத்தார் செப்புமொழி யாலிதத்தார் 
மங்கலஞ்சே ருருவுடையார் மாறாத திருவுடையார் 
சங்கவளை யணிகையார் சார்ந்தவர்கள் மனங்கையா 
ரிங்கிவர்க ளாடகர்தம் மிணையடியைப் பணிபவரே . 


நட O 


திருவாடானைப் புராணம் 


வேறு 


நண்ணுமதன் மீதுநவ விலக்கந் தன்னில் 

நலமலியா டகநாதர் புரிதான் மன்னும் 
வண்ணமனை யாயிரமயோ சனைபொன் னாலே 

வனப்புடைத்தாந தயித்தியர்கட் டங்க மோதி 
எண்ணிலர்க ளடிவணங்க வணையின் மேல்வீற் 

றிருப்பரா டகவேந்த ரிதற்கு மேலே 
மண்ணுலகி னகலமொரு கோடி . யாகும் 

வளரொளி சேர் வாலமார்த் தாண்ட வேர்தே . ( உசு ) 
அண்டகடா கக்கனமே முதலாப் பூமி 

யளவாமயோ சனை கோடி யைம்ப தாகுங் 
கொண்டிடும்பா தாளமே ழினுக்கு நேரே 

கூறுகின்ற பாதாள பிலவ ழிக்குந் 
திண்டிறல் சே ராடகே சுரரே நாதர் 

செல்லுபில வழியகலஞ் சசுத்தி ரநதான் 
கண்டிடுபா தாலமுதல் நிரய வீறு 

காறுமுள பிலவழிதான் கருதுங் காலே . (உஎ ) 
ஆயவண்டத் தோர்பாக முரைத்தோம பூமி 

யகலமது சதகோடி யாகு நாப்பண் 
மேயமக மேருகிரி யிருக்கு மந்த 

வெற்பிலக்க யோசனையாம பூமி யின்கீழ் 
பாயயோ சனைபதினா றாயி ரந்தான் 

பதிந்திருக்கு மேலேயெண் பத்து நான்கு 
தூயசகத் திரமாம்யோ சனையுயர்ச்சி 

சூழ்சகத்ர மீரெட்யோ சனைய தாமே . ( உ அ) 
அதனிரட்டி முடியகல மாகுஞ் செய்ய 

வம்புயத்தின் பொகுட்டினைப்போ லிருக்குஞ் சுற்றி 
யிதமுடனே பரந்திடுமே கலைகள் மூன்றங் 

கிடையிடையே பொருந்தியிடு முடிவி டத்தில் 


டி 


கூக 


திருவாடானைப் புராணம் 
விதமுறுமே கலையினிற்பற் சிகர முண்டாம் 

வேள்விநா யகன்முதலாந திக்குப் பாலர்க் 
குதவியதத திசைசிகரத துறைவார் நாப்ப 

ணுயர்மூவர்க் குளவாமுச சிகர மாதோ . (உக ) 
நடுமுளைத்த கொடுமுடியிற் பூரு வத்தில் 

நண்ணுமநோ வதிவேத னுறையு ளாகும் 
குடதிசையிற் கொடுமுடிலை குண்ட மாயன் 

கோயிலதற் கீசானி யத்தில் மன்னும் 
வடிவுடைய சோதிகிரி யதனிற் சநத்ர 

மவுலியிருந் திடுமவரையி னடிவா ரத்தி 
னிடமுடைய குணதிசைமந் தரவெற் பாகு 

மிசைதெற்கிற் கந்தமா தனவெற் பாமே . ( ங O ) 
பச்சிமத்தில் விபுலகிரி யுத்த ரத்திற் 

பாருசுவ வரையழுந்தி யிருக்கு நான்கில் 
வைச்சகுண திசைமுதலாம் வரையின் மீது 

வளர் கடம்பு நாவலச்சு வதத மாலாம 
நச்சுகுண திசைமுதலாம் வரையின் மீதே 

நண்ணுகுள மருணமா ன தஞ்சீ தோத 
மிச்சை செய்மா மடுவுள தா மடி வா ரத்தி 

லிந்திரிதொட் டொருநான்கு திசையின் கண்ணும் . ( ஙக ) 
வளரவுயர் சயித்திரிகா விசித்ரா நந்த 

வனமபிரச வனந்திருத்தாக் கியநாற் சோலை 
யுளதுநறுங் கனியென்று முதிர்க்கு நாவ 

லோங்கியதென் றிசைக்கந்த மாதனத்தி 
லளவகலு மகிமையொடுந் தழைத்த லாலே 

யணிகொள் நவ கண்ட முநா வலந்தீ வென்பர் 
தெளிவுறுமக கனியுடை நீர் வலம தாகச 

செம்பொன்வரை யினைச்சுற்றிச் சேரு மாதோ . ( ங ) 


கூஉ 


திருவாடானைப் புராணம் 
அறைந்திடுசாம பூந்தநீர் தனைய ருந்து 

மவராயுள் பதிமூவா யிரமாண் டாகு 
நிறங்கனக வடிவாகு மிருக பக்ஷி 

நெருங்கியுணு மவைகளுமவ் வடிவ மாகுந் 
திறங்குலவு மேருகிரி யதற்குத் தென்பாற் 

றிகழ் மூன்று வரைகுணக்குக் குடக்கு வாரி 
யுறும்பரிமா ணங்கிடக்கும் வடக்கு மற்றே 

யுயர்வாயின் குணக்கு மேற் கொவ்வொன் றாமே . ( ஙங ) 
அட்டகுலப் பருப்பதத்தி னடுவே கண்ட 

மவையொன்பா னாகுமிம கிரியின் றென்பாற் 
றிட்டமுறு கண்டமபா ரதமிக் காகுஞ் 

சேரி தனை யொழிந்தகண்ட மெட்டுந் தேவ 
ரிட்டமுறு முலகொப்பாம பாதந் தன்னி 

னிசையுநவ கண்டமதிற் குமரி கண்டஞ் 
சட்டமுறு மதில்வருணாச சிரம மற்றைச் 

சாதிபே தமமறைநூ றழைக்கு மாங்கே . (ஙச ) 
தேவகங்கை முதனதியுங் காசி யாதி 

சீவன்முத்தி தலம் பொதியம் மயேநத்ர மாதி 
தூவியுயர் புண்ணியவெற் புளவாக தீபஞ 

சூடுமெல்லை யாயிரமயோ சனையா மற்றைத் 
தாவறுவெண் ணாயிரமயோ சனைமி லேச்சர் 

சஞ்சார பூமியெனச் சாற்ற லாகு 
மேவரிய யந்திரங்கம சேது கந்தர் 

மிரங்கபதி துய்யசந்து விளங்கு நாகம் . ( கரு ) 
மருவுசவு 

மியமேகாந் 
வாருணமென் றெட்டுள தாங் குமரித் தீவில் 
விரிவுறும் யேந்திரமே மலையஞ் சைய 

வெற்புயருஞ் சுத்திகமே விருத்த வெற்பு 


தருவ வெற்பு 


கூட 


( ஙசு) 


( உ.எ ) 


திருவாடானைப் புராணம் 
தருவளரும் விந்தியமே வாரி யாத்ரஞ் 

சாற்றியவிக் கிரியேழு முளவா மந்தப் 
பெரியவடி வாரஞ்சாக் கிய முஞ் சங்கம 

பேசுகுமு தமவாரத் தலமு மாமே . 
இலங்குகின்ற பொதியவரை யடிவா ரத்தி 

லிசைதென்பாற் கநகமய விலங்கைத் தேசந 
துலங்குமிம் கிரியீசா னியததிற்றேவர் 

தொழுதேத்துந் திரிபுரசுந்தரி யோர் பாகத் 
தலஙகலணி கொன்றைவார் சடையா னென்று 

மமர்கயிலைக் கிரியுளதா கமநால வேத 
நலமபெறுமெய்ப பொருள் முநிவர்க குணர்த்தி வேத 

னாரணன்போற் றவுமங்க ணிருப்ப னாதன் . 
பனிவரைக்கும் தென கடற்கு நடுவட் பூமி 

பாரதமா மிமகிரிக்கு மேம கூடக் 
தனிவரைக்கு நடுவுளகிம் புருட கண்டந் 

தயங்குமத னுததரததி னிடத வெற்பு 
மனியத தன் றெற்கிலரி வருட கணடம 

வானவர் சூழ்ந் திடு மேரு வரையைச் சுற்றி 
யினியவள விர தகண்ட மாம தற்கு 

ளிலங்குசாம் பூந்தஞசூழந திருக்கு மாதோ. 
சொன்னகிரி யுததரததி னீல வெற்பு 

தோன்றுமதற் குதீசியிர மியமாங் கண்ட 
மன்னுமத னுத்தரஞ்சு வேத வெற்பா 

மற்றதற்கு தீசியிர ணியமாங் கண்ட 
மின்னலறு சிருங்கவெற்பி னுத்த ரத்தி 

னிரைகடற்கு நனந்தலையாங் குருகண் டஞ்சீர் 
பன்னுகந்த மாதனத்தின் குடபால் மேலைப் 

பரவைநடு கேதுமா லனம் தாமே . 


( கூ அ ) 


(ஙசு ) 


3 


( ச O ) 


திருவாடானைப் புராணம் 
பொன்மலையின் குணக்குமா லியவான் வெற்பின் 

பூருவத்திற் குணகடற்கு மேற்பாற் றீப 
நன்மைதரு பத்ரமதில் வாழ்வார்க் குண்டி 

நறுநீல மதிமேனி யயுத மாயுள் 
மின்மருவு கேதுமா லனத்தில் வாழ்வோர் 

மெய்ந்நீலங் கண்டகையின் கனியூ ணாயுள் 
கன்மமறு மயுதமுள குருகண் டத்தோர்க் 

காயுள்மூ வாயிரத்தோ டயுத மாமே . 
வேண்டிய நற் கனியுளவாம் புசிப்புப் பச்சை 

மேனியுடை யாராணும் பெண்ணு மாகக் 
காண்டகைய கருப்பமொரு பொழுதி லுண்டாய்க் 

காந்திபெறப் பெற்று மனங் களிப்பா ரந்த 
நீண்டகுரு கணடத்துத் தரபா கத்தி 

னேசமிகு சாரணர்கள் முநிவர் சித்த 
ராண்டுறைவர் மூலபலம் புசிப்பார் சோம 

னவிரொளிமே னியர் சந்த்ர தீவி னாரே . 
அத்தகையோர்க் காயுண்மூ வாயி ரத்தேதோ 

டயுதமுள வாயு திசை யதனிற் றேய 
முத்தரஞ்சேர் பத்திரா கரமா மங்க 

ணுற்றிடுவர் சாரணர்கள் முநிவர் சித்தர் 
வைத்தகனி மூலங்கள் புசிப்பா ராயுள் 

வருமயுதத் தொடுமூவா யிரமா மேனி 
சுத்தமுறு செங்கமல நிறத்த ராகுந் 

துதிகொளிர மியத்தர்சந்த்ர மேனி யாரே . 
ஆயுளயு தத்துடனீ ராயி ரஞ்சே 

ரைந்நூறா மிகுசபல மசன மாகும் 
தூயவிர மியத்தர்கருங் குவளை மேனி 

துலங்குவரா லின்கனியே துய்ப்பா ராயுள் 


(சக ) 


( சஉ ) 


-- 


நடரு 


( சங ) 


( சசு ) 


திருவாடானைப் புராணம் 
மேயவிரண் டாயிரத்தோ டயுத மாகு 

மேவுமரி வருடகண்டத் துறைவோர் தங்கள் 
காயம் வெள்ளி கருமபிரதம் புசிப்பா ராயுள் 

கருதுமிரண் டாயிரத்தோ டயுத மாமே . 
பொன்னுருவாங் கிம்புருட ரயுத மாயுள் 

புசிப்பிரவிக் கனிமனத்திற் கவலை யில்லார் 
மன்னுநரை திரை மூப்புப் பிணியொன் றில்லார் 

மற்றைய வேழ் கண்டத்தோர் வாழ்வு மீதாம் 
சொன்ன முதல் யுக தரும மென்று முண்டாந 

துலங்கறிவு தேகபலம் குறையா தாகு 
முன்னறிவு வலியாயு ளூருவ முங்கார் 

முற்றுமயுக தருமமபா ரதத்து ளோர்க்கே . 
புலத்துழலால் வருமுணவே யன்றி யுந்தான் 

புசிப்புளவா மற்றையகண் டத்து வாழ்வோர் 
தலத்துயர்பா ரதத்தினில்முற் பவத்திற் செய்த 

தருமத்தாற் செனிப்பர்கரு மஞ்செய் பூமி 
நலத்தினிது வாமதனா லெவர்க ளுந்தாம் 

நண்ணியருக தவமபுரிவர் பார தத்தின் 
றலத்தினுக்குத் தாங்குருகண் டத்தி னந்தக 

தங்குமெல்லை யிலக்கமயோ சனைய தாமே . 
மேருகிரிக் குடக்கொடுபூ ருவத்தி னந்தம 

விதிக்கினுமத் துணையாகு மிவற்றின் முன்னஞ் 
சேருமது குலத்தார்க்கு நேத்ர வேந்தன் 

சேயர்களொன் பதின்மராண் டதனா லன்னோர் 
பேருலகில் விளங்கியது கண்டங் கட்குப் 

பேசுபா ரதம்பாத பூமி யாகு 
மேருலவு நாவலந்தீ வெல்லை சொல்லி 

லிலக்கயோ சனையாகு மிதனைச சூழ்ந்தே . 


கூசா 


திருவாடானைப் புராணம் 
கரியவுவர்க் கடலிலக்க மதனைச் சூழ்ந்து 

காமர்பெறு சாகத்தீ விரண்டி லக்கம் 
விரி தருமத் துணையதைச்சூழ் கீர வாரி 

விளம்புமதைச சூழ்ந்திருக்குங் குசத்தீ வெல்லை 
வரிசைபெறு நாலிலகக மதனைச் சூழ்ந்த 

வாரிததி யாமளவவ் விலக்க மாகும் 
தெரியுமதைச் சூழ்ந்தகிர வுஞசத் தீபஞ 

சேர்ந்திடுமெட் டிலக்கநெய்யின் கடலெட் டாமே . ( சஎ ) 
இத்தகைய கடற்கப்பாற் சானம லித்தீ 

வெட்டிரணடா குங்குணித விலக்க மாகும் 
வைத்தவதைச் சூழ்ந் தவிக்கு ரசத்தின் வாரி 

வகுத்திடுமக் குணி தமதைச சூழ்ந்தி ருக்கு 
முத்தமகோ மேதமெண்ணான் கிலகக மாகு 

முற்றதைசசூழ் மதுக்கடலு மக்க ணக்கா 
நித்தியமா மிதைச்சூழபுட் கரணித் தீப 

நிகழ்ந்திடுமெட் டெட்டிலக்க நினையுங் காலே . (சஅ ) 
ஈங்கிதனைச் சூழ்ந்தசுத்தோ தகத்தின் வாரி 

யெல்லையுமத் துணையாமிவ் வேழு தீவில் 
வாங்குதிரைக் கடறகரையி னதனைச சூழ்ந்த 

வரைகளுமொவ் வொன்றுளதாஞ் சாக மாதி 
தாங்குமிரு மூன்று தீ பத்தில் வாழ்வார் 

தங்களுக்குச் சுகமலது துக்க மில்லை 
பாங்குபெறு நரைதிரைமூப் பின்றி யாயுள் 
பகரயுதங் கலியுகத்தின் பரிசு றாதே . 

(சசு ) 
உரைத்திடுதீ வேழுகட லேழு வெற்பு 

ஓரேழு கநகநிலஞ் சக்ர வாள 
வரைக்கணமற் றிருட்பூமி பெரிய வாரி 

மன்னுமண்ட கடாகத்தின் கனவ ரைக்குந் 


எ 


திருவாடானைப் புராணம் 
தரைக்குளுயர் பூதலமா மொளியங் கோர்பாற் 

முங்குமிருட் பிழம்பொருபா லோங்கு வெற்புற் 
றரித்தமுற்பா கத்திராக் கதரி யக்கர் 

தங்குபைசா சருமினிது சரிப்பர் மாதோ. 


( 50 ) 


குணக்கு முதற் றிசைப்பாலர் வதிவார் விண்ணோர் 

குழாங்கள் பொற்பூ மியினில்விளை யாடு வார்க 
ளிணக்கமுறு தம்முடலைக் கறித்துத் தின்றே 

யிருட்பூமி யினிற்றம்மை வதைத்தோர் சேர்வார் 
கணக்குறுமே கடாகத்தின் கணமோர் கோடி 

கருதுபெருங் கடலுமொரு கோடி யோடு 
தணப்பிலநா லேழிலககத் தூன மொன்று 

தமநிலமூ வேழைந்து கோடி யாமே . 


ஒன் நூன மாகியநா லைநதி லக்கத் 

துடனேயெண் ணைந்துசகத் திரமா மேன்மை 
குன்றாத சக்ரகிரி சொன்ன பூமி 

குலவயுத மொருபஃது கோடி யாகு 
நன்றாகு மிருபத்தே ழிலக்கத் தோடு 

நண்ணுமொரு கோடி சதத சமுத்தி ரந்தா 
னன்றாதி யமைத்தநில மேழு மிந்த 

வளவாகு மயுதமைந்து குறையத் தானே . 


வேறு 


கூறுமெல்லை பஞ்சாஷட் கோடிமேருவினிறுவாய்த் 
தேறியபூ வுலகினின்மே லூலகாதெ ரித்திடுவா 
மாறுசெயுஞ் சூரியமண் டலமிலக்க மதன்மீதே 
மாறில்மதி மண்டலமு மத்துணையா மதிக்கிலரோ. 


( ருகூ ) 


5 


திருவாடானைப் புராணம் 
உடுவுலக மதன் மீதே வோரிலக்க மதன் மீதே 
வடுவில்சவு மியனுலக மிரண்டிலக்க மாமதன்மேல் 
விடுசுடர்ச்சுக் கிரனுலக மீரிலக்க மேற்செவ்வா 
யிடமிலக்க மிரண்டதன்மே லீரிலக்கங் குருவுலகே. 
இதன்மீதே யீரிலக்கஞ் சநியுலக மெனவறிக 
யதன்மீதே யோரிலக்க மெழுமுநிவ ரமருலகா 
துதிசேரு மதன்மீதே துருவனுல கோரிலக்க 
மிதமாகும் பூமிமுத விலக்கமூ வைந்தாமே . 
சொல்லுமிதன் மீது புவ லோகமாந் தொகையதன்மேற் 
புல்லுமெண்பத் தைந்திலக்கம் புரந்தரனார் சுவலோகம் 
வல்லவதன் மீதிலிரு கோடியா மகலோக 
நல்லமா தவர்கள் மரீ சியுமதனி னண்ணுவரே. 
ஈங்கி தன் மேல் ஜனலோக மிருநான்கு கோடியுறு 
மோங்குமதிற் பிதிர்தேவ ருறைவார்க ளதனமீ 
தாங்குமா றிருகோடி தனிலிருக்குக தவலோகம் 
பாங்குசந கன்முதலாம பயிறவத்தோ ருறைவாரே . (ருஎ ) 
கூறுமிதன் மீதிரண்டு கோடியிற்சத் தியலோகம் 
பேறுதரு முலகினில்யாம் பிரிந்திடா திருந்திடுவாம் 
தேறுமிதன் மேலாழி செங்கைமுகி லுறையுலகம 
வீறுபெறு நாற்கோடி மேலிருக்கு மெனவறிவாய் (ரு அ ) 
குறிக்குமிதன் மேலாறு கோடியின் மேற் சிவலோக 
மறிக்கரமும் விழிக்கனலு வரிப்புலியி னதளுடையும் 
பிறைக்கணியு நதிப்புனலும் பிறங்கியபொற் சடைமுடியுங் 
கறைக்களமு முடையபிரான் கவுரியுட னினி துறையும் . ( ருகூ ) 
அண்ண லுறை யுலகதன்மே லண்டகடா கக்கனந்தா 
னெண்ணுமொரு கோடியா மிதற்கீழு மவ்வளவாம் 
பண்ணமருஞ் சதகோடிப் பாப்பாமிவ் வண்டமதில் 
நண்ணுசம்புத் தீவினிற்பா ரதகண்ட நவமாமே . 

( 10) 


திருவாடானைப் புராணம் 
ஒன்பதினா யிரமதனி லோரெட்டு முத்தரத்தில் 
மின்பயில்வெய் யோயதுமி லேச்சராச் சியமாகு 
மன்புடைய குமரிகண்ட மாயிரயோ சனையாகு 
மின்புறுபுண் ணியபூமி யிதிற்சயிலம் பலவுளவே . ( சுக ) 
மேலாம்புண் ணியந்திகள் விரும்புதவ வனம்பலவா 
மாலால முண்டபிரா னருட்சயம்புத் தலம்பலவா 
மாலாய பவந்தீர்க்க வருந்தீர்த்தம் பலவுளவாம் 
பாலாய மனமுநிவர் பயிலாச்சி ரமமபலவே . (கூஉ ) 
தீர்ததமுடன் மூர்த்தி தலந் திருந்துமிடம் பலவாகுஞ் 
சீர்த்திபெறு மீரேழு புவனத்திற செறிவோரு 
மேர்த்தயங்கு மிவ்விடைவந் தியற்றிய பூ ஜாபலத்தால் 
மூர்த்தியரு ளாற்போக மோக்ஷபலன் பெறுவார்கள் . ( கூகூ .) 


மாலவனே முதலமரர் வலியராக் கதரசுரர் 
சீலமுநி வரர்மனிதர் சேடன் முதற் பாதலத்தோ 
ரேலவிந்தக் கருமபூ மியிலியற்றும் புண்ணியத்தாற் 
சாலவரும் பாவத்தாற் சுவர்க்கநர கஞ்சார்வார் . ( சுச ) 
ஆதலாற் றினகரனே யரிய புண்ய பூமியினிற் 
சீதமணி நதிக்கரையிற் றேவியோ டினிதிருக்குஞ் 
சாதிமணி மயவிலிங்க சம்புவைப்பூ ஜித்திடுவாய் 
வேதமுதல் வெளிவந்து வேண்டுவரங் கொடுத்திடுமே . (கரு ) 


வேறு 


கருமமிங் கிதுநம் முறைபிற ழாது 

கடவுளை யருச்சனை புரிந்தா 
லிரவிநீ கிரக நாயக னாகி 

யிசைப்பிர மாண்டமட் டுயரோ 


TO 


( கூசு ) 


( * எ ) 


திருவாடானைப் புராணம் 
ருளது விசைத்துக் கலினவாம் புரவி 

யொன்றுபூட் டியவுன திரத 
மருவியே நடக்கு மிதற்குவே றையம் 

வருவதே யிலையென வறிவாய் . 
என்றுரைத் திலகு மென்றுவுக் கருளி 

யென்றுய ரகற்றுநான் மறையோன் 
சென்று முன் மறையப் பிரமவாக் கியத்தைத் 

தேசுடைப் பாநுவுட் கொண்டே 
மன்றலங் கடுக்கை வான்மதி புனையும் 

வார்சடைப் புண்ணியப் பொருளை 
நன்றுடன் பூசை புரிவதற் கெண்ணி 

நானில மீதினில் வந்தான் . 
பவமெலா மகற்றும் புண்ணிய தலமாம் 

பாண்டிய தேயமாங் கதனி 
னவமணி கொழிக்குந் திரைமணி முத்தா 

நதிவட கரையினிற் றண்ணா 
ரவிர்மதி வேணிக் காளையார்க் கங்கி 

யாசையி லிரண்டுயோ சனையில் 
தவமிகும் பெரியோர் வணங்கிய பாரி 

சாதமூ லத்திடை மகிழ்ந்தே . 
இருவினை யகற்றி முக்குறும் பெறிந்தே 

யிசையுநாற் கரணமு மடக்கி 
வரும்புலனைந்தும் வெலுமுரோ மசர்சீர் 

மார்க்கண்ட முதிமுத லாய 
வருமறை தேரு முநிவரர் தமைக்கண் 

டகமகிழ்ந் தங்ஙன மெய்திப் 
பெருகொளி நீல மணிமய மாகப் 

பெருமைசே ரிலிங்கத்தை மகிழ்ந்தே . 


( சுசு ) 


சக 


( எ O ) 


திருவாடானைப் புராணம் 
விதிமுறை யாவா கனம்பணி நறிய 

விரைமலர் தூயருச் சித்தே 
துதிமொழிந் ததற்பின் சயம்புவா யளவில் 

சோதியா மிலிங்கமற் புதமாய் 
வதிதரு மகததி னுதீசியி லணித்தாய் 

மாதவா பணிந்திடு மேன்மை 
யதிகநற் பாரி சாதமா வில்வ 

மதற்குறும் பூருவ திசையில் . 
மருவுகாற் பாணக கடையினிற் புனித 

மகத்துவ தீர்த்தமுண் டாக்கி 
யருணனாங் கதற்குத் தனாதுநா மஞ்சேர்த் 

தறனிறை யத்தடந் தனக்கு 
ருதிதிக கதனி லுறைந்திடு மாதி 

நிருமல விலிங்கத்தின் வடபாற் 
கருணைவா ரிதியாங் கவின்பெறு சிநேக 

வல்லியைக கருத்தினுண் மகிழ்ந்தே . 
இலகொளி பரப்புஞ் சகலமெய் வனப்பு 

மிலக்கண முழுவது முடைத்தா 
யலரருள் வடிவாஞ சிநேகவல் லியைச்சை 

படியருச சிததே 
நலமருள் சிவனைத் தினநதொறு மேத்தி 

ஞாயிறு திங்களொன் றிருந்தே 
யுலகெலா முவப்பத் தனாது பேர் வாவி 

யுறுதிரு மஞ்சன மாட்டி . 
சந்திர திலக மணிந்துநாண் மலரிற் 

றணியல்சே ரணியல்க டரித்து 
மந்திர முறையே நிவேதனம் புரிந்து 

மணந்தரு தூபதீ பங்கள் 


( எக ) 


வாகமப் 


( எஉ ) 


சஉ 


( எங ) 


( எச ) 


திருவாடானைப் புராணம் 
சுந்தரம் பெறுசோ டசவுப சாரஞ் 

சொலுமுறை யியற்றியே துதித்து 
வந்தனை புரிந்து தியானச மாதி 

மருவினான் வாலமார்த் தாண்டன் . 
பூசனை யுவந்த வில்வ வநேசன் 

பூரண நிறைமதி யநந்த 
தேசுடைப் படிகத் திருவுருத் தோ 

செஞ்சடை வெண்பிறை தவழ 
மாசறுநீல கண்டமுந் துலங்க 

வளர்பச்சை யிலதைபால் விளங்க 
ஆசில் வெள் விடைமேல் வந்துமுன் னின்றா 

னருங்கண நாதர்கள் போற்ற . 
காண்டலு மிரவி கண்களி கூர்ந்து 

கலிங்கு நீ ரெனப்புனல் வாரப் 
பூண்டயங் குடலம் புளகமாய்ச் செங்கை 

புடைத்துநின் றாடினன் பாடி 
நீண்டமா லறியாத் திருவடி மலர்மேல் 

நிலமுறப் பணிந்தன னெழுந்தா 
னாண்டநா யகனைச் சிரத்தின் மேற் செங்கை 

யஞ்சலி குவித்து முன் றுதித்தான் . 
எண்ணுதற் கரிய புவனகோ டிகளை 

யெழில்பெற வமைத்ததிற் சிறந்து 
நண்ணுபற் பலவாந் தநுவினிற் றோன்று 

நவையிலான் மாக்களைப் படைத்தே 
யுண்ணிறை தவத்திற் குறுபய னுதவி 

யொழிவிலா வாநந்த மருளு 
மண்ணலே பாரி சாதமா வனத்தி 

லையனே நின்னடி சரணம் . 


( எரு ) 


( எசு ) 


சரு 


( எஎ ) 


திருவாடானைப் புராணம் 
அறிவினுக் கறிவா யணுவினுக் கணுவா 

யருவமா யுருவம தாகிச் 
செறிதரு பூத மனைத்துமா யளவைத் 

திறத்தினா லறிவரும பொருளாய்க் 
குறிகுண மிலதாய்க் குறைவிலா நிறைவாய்க் 

கூறுதற் கரியவாய் நின்றோய் 
நறியபூம் பாரி சாதமா வனத்தில் 

நாதனே நின்னடி சரணம் . 
மெய்யடி யவர்க ளிதயதா மரையின் 

மேவிய பரமனே சரணம 
பையர வணையி லரியய னறியாப் 

பகிர்மதி வேணியாய் சரணம் 
செய்யகோ கநக வதனமின் பாகா 

தேவர்க டேவனே சரணம் 
மையறும் பாரி சாதமா வனத்தில் 

வள்ளலே நின்னடி சரணம . 
என்றிவை பலவு மேத்த வெம்பெருமா 

னிரவி நீ யுலகினை வலமாய்க் 
குன்றெனு நெடுந்தேர் மிசையினி தேறிக 

குலவுதி யெனவருள புரிந்து 
சென்றன னிலிங்கத் தினிலருள் பெற்ற 

திநகரன் விநாயகன றிகழும் 
வென்றிவேற் குமரன் முதலவ ரான 

விண்ணவர்க் கவரவர் மநுவால் . 
செழும்பிர திட்டை பணியருச் சித்தே 

செவ்விதின் வளம்பெறு முருகி 
னெழுந்தருள் சோமாஸ் கந்தரே முதலா 

மெழிலுறு திருவுரு வமைத்தே 


( எ அ ) 


( எக) 


( 40 ) 


( அக ) 


திருவாடானைப் புராணம் 
கொழுஞ்சுட ரிரவி யணிவிழா நடாத்திக் 

கோதிலா நல்வர மடைந்தான் 
முழங்குநீ ருலக முழுவதுந் துதிகண் 

மொழிந்திடு மத்தலந் தனையே . 
அன்றுதொட் டியம்பு மாசிலா நாம 

மாதிரத் நேசுர மாகும் 
துன்றுமெய் யடியார் சூழ்ந்துவந் தனைசெய் 

சோதிரத் நேசனை நினைப்போர்க் 
கொன்றிய சோதிட்டோமமா மகப்பே 

றுற்றிடு மாதிரத்நேச 
னென்றுளங் குளிர வொருதர முரைத்தா 

லீறிலா முத்தியை யடைவார் . 
மன்னுமத் தலத்தின் பெருமையை யாவ 

மன்னனும வழுத்து தற் கரிதாந் 
துன்னுமன் பதையோர் சுடரவன் றடத்திற் 

றோய் திடி லன்னவன் மனுவை 
யுன்னிநீ ராட லுத்தம மன்னோ 

ரொளிதிகழ் பாநுவி னுலகந் 
தன்னிலே யடைவார் சகலசித் திகளுந் 

தழைத்திடு மாங்கவர் தமக்கே. 
பவமெலா மகற்று மத்தட மதனிற் 

படிந்திடு மேலவர் பிதிர்க்கள் 
தவமிகு பிரம சந்ததி யான 

சநகர் சநந்தர ராவார் 
அவமிருத் தகலு மரியநோய் தீரு 

மணிபெறுஞ் செல்வமு முண்டாம் 
புவனியி னினிதாய்ப் புந்தியி னினைத்த 

பொருளெலா மெய்துவ ரன்றே . 


( அஉ ) 


( அக.) 


சரு 


( அச ) 


திருவாடானைப் புராணம் 
ஏதமி றரணி யிறைஞ்சிய தலங்க 

ளின்ன முண் டியம்புவ னென்னச் 
சூதமா முநிவன் சவுநக முநிக்குச் 

சொற்றனன் தொலைவிலா துயர்ந்த 
மாதவர் பணியுந் தாமிர வருணி 

மாந்திக் கரையிலுத் தமஞ்சேர் 
பேதமின் மகிமை யருசசுன தாருப் 

பெருமை சேர் மூலத்தி னுவந்தே . 
சூசக விலிங்க மெனுமபெயர் தரித்த 

சோதியை யருசசனை புரிந்தான் 
றேசரி மூன்றா வது புனற் பொன்னி 

திகழுமு தீசியங் கரையி 
லாசறு கோடீ சுவரர்நேர் குடக்கி 

லாம்பிரே சன்னெனு மிலிங்கம் 
பூசனை புரிந்தா னதற்கிசை மேற்கிற 

பொருந்துமி யோசனை நாபபண் . 
துலங்கிய சோதீச் சுரனெனு நாமஞ 

சொலுஞ்சிவ லிங்கத்தை யுவாது 
நலம்பெறு பூசை யியற்றினன் கருதமா 

லாந்திக் கரையினில் நண்ணும் 
தலம்புகழ் கூடற் பிராசிவம் பலிலே 

தழைத்திடுங் குக்குலு: விருக்ஷ 
வலன்றிகழ் மூலத தினிற்பிர வாள 

வடிவமா யுமையொடு மருவும் . 
அந்தரங் கேச னெனுந் திருநாம 

மணிசிவ லிங்கத்தை முறையான் 
முந்தவே யமைத்துப் பெருகிய பூசை 

முடித்தன னவ்விலிங் கத்தைப் 


5 


( அசு ) 


( அஎ ) 


( அஅ ) 


திருவாடானைப் புராணம் 
பந்தநீங்கிடவே தரிசனஞ் செய்வோர் 

பழுதிலா முத்தியை யடைவா 
பந்தமா தலத்தீ சானிய திக்கிற் 

கணியதா முத்தர திசையில் . 
புத்திர தீப தருவின்மூலத்திற் 

பொருவில் முத் தீச்சுர னெனும்பேர் 
வைத்திடுங் குறியை யருச்சனை புரிந்தான் 

வரந்தரு மந்தநல் லிலிங்க 
முத்தியை யளிக்கு மொருமையாங் கரண 

மூன்றுடன் றரிசனஞ் செய்தான் 
மெய்த்துயர் செயுங்குட் டாதிரோ கங்கள் 

வினையெலா மகன்றிடு மாதோ . 
இப்படி வரங்க ணல்கியே யிலிங்க 

மிருககுமவ் வனத்தினிற் றென்பா 
லொப்பறு மானை மடுவெனுந் தீர்த்த 

முற்றிடு மொளிநவ மணிக 
ளப்பலை கொழிக்கும் பொன்னியின் வடபா 

லழிவில்பாண் டியகண்ட மதற்குச் 
செப்புமுத் தரத்தி லிரத்தியந் தாருச் 

சிறந்திடு மூலமாங் கதனில் . 
சோதியாம் பதிரீச் சுரனெனுஞ் சிவனைத் 

துகளறு பூசனை முடித்தான் 
தீதிலா வந்தப் பதரியந் தருவைத் 

தெரிசனம் புரிந்தமா நுடர்கள் 
கோதிலா யோக ஞானமே பெற்றுக் 

குறைபடா முத்தியை யடைவ 
ராதலா லதனைத் தரிசனஞ் செய்யு 

மப்பலன் றனக்கிணை யிலையே . 


( அகூ ) 


( 50 ) 


( கூக ) 


திருவாடானைப் புராணம் 
வான்புனற் கீர மாநதிக் கரையில் 

மருவுசித் தீசுரர் குடபாற் 
சீர்புனை குலிசத் தருவின்மூ லத்திற் 

றிகழ்வயி டூரிய மயமா 
யேர்புனை குறியை யருச்சனை புரிந்தா 

னியாவரு மவ்வயி னிறைஞ்சிற் 
சார்புறும் பிரம ரக்ஷசு முதலாச் 

சாரல கைகளகன் றிடுமே . 
இன்னதோ ரிலிங்கத தினிற்குட திசையி 

லேர்பெறு குந்தமூ லத்திற் 
பன்னரும் பிரபே சுரனெனு நாமம 

பகர்ந்திடு சயம்புவைக் காததி 
மின்னமர் கோமே தகததினாற் பூசை 

தித்தன னவர் தமைப் பணிவோர் 
முன்னரும் பிதிர்க ளியாவருந் தேவ 

முக்கிய மடைவர்க ளன்றே . 
நீர்வளர் கந்த மாந்திக கரையில் 

நிகழ்கிரண டேசர்தங் குடபா 
லேர்வளர் மகிமை வில்வமூ லத்தி 

லிசைகப தீசனை யினிய 
சீர்வளர் பூசை யியற்றினானந்தத் 

திப்பிய மூர்த்தியைப் பணிவோர் 
பேர்வளர் சருவ காமிய மெய்திப் 

பிரிவிலா வீட்டினைப் பெறுவார் . 
துங்கபத் திரமா நதிக்கரை தன்னிற் 

றுலங்கிய தோர்விருப் பாக்கர் 
தங்கிய குடபாற் சயம்புமூலத்திற் 

றருகிர ணேசுர னெனுமபேர் 


( கூஉ ) 


( கூ ) 


சஅ 


( கூச ) 


( கூரு ) 


திருவாடானைப் புராணம் 
பொங்கிய சிவனைப் பூசனை புரிந்தாற் 

பொலிவுறு மவர் தமைத் தொழுதாற் 
றங்குல மகவி லார்களு மினிய 

சந்ததி யெய்தியே தழைப்பார் . 
இனையன மகிமை விசேடநற் றலங்க 

ளெய்தியே கதிரவ னிறைஞ்சி 
நனையவிழிதழிச் சடைமுடிப் பெருமா 

னல்லருள பெற்றொளி ராழி 
தனையமைத திடுபொற் கொடிஞ்சியந் தேர்மேற் 

றயங்கவீற் றிருந தன னமர 
ரனைவரும் புகழக் கிரகநா யகனென் 

றம்பலி முதலுடு வகைககும் . 
மேடமே முதலா வருமிரா சிகடகு 

மேமபடு மதிபதி யாகி 
நீடக லிடங்கண் முழுவதும் பரந்து 

நெருங்கிருட் பிழம்பினைப் பருகி 
தோபாடணி கமலச் செங்கைமங் கையர்க 

டுலங்கிரு மருங்கினு மிருக்க 
வாடக வரையைத் தினமவலஞ செய்மே 
லாயினா னவிர்சுடர்க்க 

சுடர்க் கதிரோன் . 
பரவிய பிரம கைவருத் தத்திற் 

பகர்ந்தபூ ருவகண்ட மதனில் 
விரவிய பாரி சாதமா வனத்தில் 

மேவுக ஜேசர்மான் மியத்தில் 
திரமுறு பஞ்ச தசாத்தியா யத்தைச் 

செப்பின மின்னுமத் தலந்தான் 
வரமருள் திருவா டானையா முறைமை 

வகுத்துது மென்றனன் சூதன் . 
மூன்றாவது சூரிய பூசை சருக்கம் முற்றும் . 

ஆகத் திருவிருத்தம் ( உகசு ) 


( கூசு ) 


( கூஎ ) 


நான்காவது 
வாருணி சாபமடைந்த சருக்கம் . 


( க ) 


தனையிறை தனையறி சவுநக முநியே 

தலைமைகொள் வெயில் விரி தரணி யநாளி 
னினைவுறு பூசனை புரிதரு தலமே 

நிறைவுறு மறநெறி மிகவள ரீடமா 
மனையென 

யன வருளிய வில்வ வனேசர்க் 

கணிய ஈசானிய திசையினி லடாசீர் 
புனநிரு மலமுற வவணனி திகழும் 

பொருதிரை யெறிபுன லுவளக முளதால் . 
அததட நிறையமு திற்படி வோர்க 

ளட்டம் சிததிகள பெற்றிடு வார்க 
ணிததிய தற்பரர் தக்கண திக்கி 

னிட்டை செய் மாாக்கண் டயனகழ் பட்டம 
வைத்திடும் விறகடை பஞசத சததில் 

வட்டம தாய்வடி வுற்றிடு மதுவே 
யுததம மெய்ததவ ருக்கல தெய்தா 

தொப்பறு மப்புன லிறபடி வோாக்கே . 
அடுததிடர் செயுமவ மிருத்தகன் றிடுமா 

லரனரு ளுறுமங் கலகர மாகுங் 
கடுத்திகழ் மிடறான் வடக்கி 

க்கினோ ரெல்லைக் 
கண்ணிசை தண்ணமா புண்ணிய தடமாக 
தொடக்கறு துருவா சமுநிசொல் சாபஞ் 

சுற்றிய வாருணி தொல்வினை யெல்லாம் 
விடுத்திட வந்தமா வருணன கழ்ந்த 

விசிகா மெறியறல் பெருகிய தடமே . 


( 
உ 
) 


( 
கூ 
) 


4 


ரும் திருவாடானைப் புராணம் 
மங்கையொர் பங்கின னங்கி திசைக்கண் 

மன்னிய பாணக் கடையரை யதனிற் 
செங்கை யிலங்கிய குண்டிகை தங்குஞ் 

செந்தமிழ் தந்திடு கும்பச முநிவன் 
கங்கை யெனுமபடி கண்டிடு தீர்த்தங் 

காசினி மீததி பாவ மகற்று 
மிங்கிவ கைப்படி சூத னுரைப்ப 

வெழில்பெறு சவுநக முநிவின வுவனால். 


(ச ) 


வேறு 


ஓ 


த நற்புன லிறைவ னலகிய செம்மல் வாருணி தன்னையே 
மாத வத்துரு வாசமா முநி வன்க றுத்துரை சாபமங் 
கேத னைத்தையும் விரிவ தாக வியம்பு வாயென வீறிலாச் 
சோதி சிற்பர ஞான முற்றிடு சூத மாமுநி யோதுவான் . ( ரு ) 


முன்ன மந்தர கற்ப நாளினில் மொழியு மாதி யுகத்தினில் 
நன்ன லந்தரு புட்ப பத்திர நதிவ ளந்தரு ஞாங்கரே 

எனு சித்திகள் பெற்றிடுந்துரு வாச மாமுநி மோநியாய்த் 
துன்னு மைம்புல செறியை வென்றிக றொடரு மாறும் டக்கியே . ( ) 


மன் 


மாப ரப்பிர மத்திலே மனதைச்செலுத்தியவ் வழியில் வாய்த் 
தீப முற்றதெ னப்பெருந்தவ சித்தி யெய்திய காலையிற் 
சாப முற்றிடு செங்கை வாருணி தமனி யத்தட விரதமேன் 
மீப திக்கிணை யாக வேபடை வெள்ள மோடுட னேகினான் . () 


விண்ண வர்க்கும லர்க்க ணாயிர மேவு வாசவ னுக்குமே 
நண்ணு தற்கரி தாகி வானக நாடு வெள்ளி விலங்கலிற் 
புண்ணி யப்பொரு ளாய நான்மறை புகலு மற்புத சிற்பான் 
வண்ணவார்குழன் மங்கைபங் குற மணியணிக்கணில் வைகியே . ( அ ) 


திருவாடானைப் புராணம் ருக 
எரியெனத்திகழ் குஞ்சி வெள்ளெயி றிலகு பூதகணங்கள் சே 
நரிய யன்முநி வோரு ருத்திர ரட்ட பாலவ சுக்க டேர் 
புரிந ரம்பிசை நார தாதிகிம் புருடர் விஞ்சைய ரேனையோ 
ரிருமருங்கினு மடிபணிந்தினி தேத்த வணணலி ருந்தனன . () 


எந்தை யின்னண மேவு காலையி லேரு லாவிய வாருணி 
சிந்தை யின்புற வந்து சிற்பர தேவ னைத்தரி சித்துமா 
விந்தை மாலறி யாத தாளைமி கத்து தித்துவ ணங்கியே 
தந்தை தன்பதி செல்ல வேயொளிர் தார வீரம கன்றனன் .( ) 


அல்ல றீர்சிவ யோக ஞானிய ரமர்க டம்பல நீங்கினான் 
மல்ல னீணெறி நள்ளி னிற்றுரு வாச மாமுநி வைகிய 
தொல்லை யாச்சிர மங்கண் முன்றனி தோன்ற வந்தவ னந்தனை 
யெல்லை யற்றத வத்தி னாரிட மென்றி றைஞ்சலி லாமலே . ( கக ) 


புவனி காவல்செய் பால னல்கிய புதல்வனென்று மதத்தினாற் 
றவப் தாதிக ளோடு மோர்பக றங்கி னானுயர் தன்மனஞ் 
சிவமெ னுந் துரு வாச மாமுநி சேனை யோடுறும் வாருணி 
யவம தித்திடு மதமுணர்ந்துள மழலெ னச்சின முற்றனன் .() 


வெஞ்சினத்தொடு மேவி யேகரு வஞ்ச மஞ்செய வேணுமென் 
றெஞ்சு சாப முரைத்த னனுட லிபமு மாநந மசமு மாய் 
விஞ்சுகோல மடைந்திடக்கட வாயெனப்புகழ் மேன்மைசேர் 
தஞ்ச மாதவன் சாப மோதிய தன்மை வாருணி யெண்ணியே . ( க .. ) 


வேறு 


இருடிகளுக்குள் மகிமை படைத்த 

எழின்முதி பக்க லினில்வநதே 
பெருகு விருப்பி னடிபணி வுற்றே 

பிழைசெயு மெற்கிங் குரைசாப 


டூஉ 


( கச ) 


திருவாடானைப் புராணம் 
மருவிய துக்கங் கடிவத னுக்கோர் 

வகையினி திற்சொல வாயென்றே 
யுருகு மனத்தோ டுதக கருத்த 

னுதவிய புத்ர னுரை செய்தான் 
உரைசெயு மங்க ணுலையிடு பொன்போ 

லுருகிய சிந்தை யுடையோராய்த 
தரையிட மெங்கும் பணிய விருந்த 

தபசு புரிந்த துருவாசன் 
கரை தரு மின்சொல் லருளின னந்தோ 

கடிதி னடைந்த கனசாபப் 
புரைய தகன்றே விடுவகை யன்பாய்ப் 

புனலிறை வன்சேய்க் குரைசெய்வான் . 


வேறு 


பச்சிம மாதிர நாயக னாய 

பாலன எடுத்திடு பாலக கேளாய் 
மெச்சுத போதனர் தமையவ மான 

மிகவுமி யற்றினை மின்னிகர் வாழ்வை 
நிச்சய மெனவெணி நின்மத மதனா 

னெறியற வேவரு சாப மடைந்தா 
யச்சமி லாதிசை நம்முரை தப்பா 

காதலி னாலிவை யநுபவ மாமால் . 


( கசு ) 


வேறு 


அலகில் பன்னிரு வருட மசகச வுருவ மெய்தி யதன்பின 
ரிலகு குறுமுறி யருளி னாலுன தினிய தாதையொ டெய்தியே 
மலர்கள் விரிதரு பாரி சாத வனத்தி னாப்பண்வ திந்துவாழ் 
கலமெ லாமரு ளாதி ரத்தின நாதர் சந்நிதி நண்ணுவாய் . (கஎ ) 


திருவாடானைப் புராணம் 
நண்ணி யேமிரு கண்டு புத்திர னவில வக்கர மைந்தையு 
முண்ணி றைந்தவ ரங்க ணல்குப தேச முற்றுட னுதயவன் 
புண்ணியப்புனல் வாவி மூழ்கிய பொழுது சாபம் கன்றிடு 
மண்ண னண்ணிய வத்த லத்தினை யனைய தாகிய தலமரோ . ( ) 
புவனி மீதிலி னாள்வ ரந்தரு புணிய பூமியி னும்மிலை 
நவம தாயினி மேல்வ ருமபெரு நற்ற லத்தினு மில்லையாற் 
றவவ னத்திறை தநய கேளுயர் சதும றைககுல வருணரை 
யவம திப்பொரு காலு மேசெய லாகு மோசெயி லேகுமோ () 
ஆன வைந்துலோ கங்க ளிற்றனி பதிக மாவன நிதியமே 
யூன மில்மிரு கத்து மேன்மைக ளுற்றதேர் பேறு பெற்றமே 
நானி லத்துறு நதியின் மிக்கது நங்கை யாகிய கங்கையே 
வான நாடரின் மகிமை யுற்றவ னம்பு சூழ்சடை நம்பனே . ( ) 
கதிர்பொருந்தினர் தன்னில் மிக்கவன்கருதி லேதமில்பருதியே 
புதிய நற்பற வைக்குண் மிக்கது பொருவி லாதுயர் க 

துயர் கருடனே 
சதிர தாமினி யயிர தமமவை தமில்வி சேடநல் லமிழ்தமே 
துதிகொ டபனரி லதிக மானவர் துங்க மேவியே வங்கியே . () 
பேசு மந்திர மதனில் மிக்கது பிரண வமமென வுரைசெய்வார் 
தேசி னோடு செபித்த மந்திரஞ் சிந்தை சேரெழுத் தைந்துமே 
யாசி லாவிவை போல மக்களி லதிகர் மறைபயில் முதியரே 
நேச வவரிலும் மேன்மை பெற்றவர் நிரும லந்தரு சரியையோர் . 
பெற்றி மேவிய வவரின் மிக்கவர் பெருமை யாகிய கிரியையோ 
ருற்ற வவரினு மேன்மை பெற்றவர் யோக நிட்டை விவேகரே 
வெற்றி மேவிய வவரின் மிககவர் மேய விருப்பு வெறுப்பிலோ 
ரிற்றி தொன்றினுக் கொன்று மிக்கன வென்ன வன்னவை 

யுன்னியே . ( உங ) 
அகில மீதுள வறிவு ளோர்மறை யந்த ணாளரை நிந்தியார் 
புகலு மவர் தமை நிந்தை செய்திடு புந்தி யோரிடம் வந்திடு 
மிகலு றும்புக ரெத்தலத்தினி லேகி லும்யுக மாகிலுஞ் 
சகல மாம்பரி கார முஞ்செயுந் தரும மாலவை யொருவுமோ.. 


ருச 


திருவாடானைப் புராணம் 


வேறு 


ஆயதி னாலே தலமுயர் தீர்த்த மருடரு சிவமூர்த்தி 
தூயவி சேடமு மோரிட மதனிற் றொகுமவண் மறையோகி 
யேயவ நுக்கிர கத்தினி லெய்தி யிரவிசெய் தடமூழ்கி 
நேயம தாகிய லோபமி லாதுநி ரம்பிய தானமுமே. (உரு) 
மாழைக ளிரசத முதலிய பொருளும் வகைவகை யாநல்கி 
யேழையொர் பாகன் றாளிணை மீதினி லின்பொடு பூசித்தா 
லூழைய டைந்திடு சாபம கன்றே யுன துரு வெய்துநிச 
மாழியை யாளு மிராச குமார வதுகா றுந்தானே . ( உ + ) 


பூருவ ஞான நினக்குற வேயருள் புரிகுவ னெனமேன்மைத் 
தூருவ வாசனி வாறுள வெல்லாஞ் சொல்லிய வக்கணமே 
வாருணி வாரண வுருவ மடைந்தான் வருமல் வுருவுடனே 
காருறு கானுயர் வரைபா ரிடமெங் கணுமே சுற்றி னனால் . ( ) 


இன்னண நிகழுங் காலையி லமுதத் திறைபால் வருமொற்றர் 
துன்னினர் வாருணி சாபமடைந்திடு தொன்மையுரைத்திடலு 
மன்னவ னெஞ்சம ழுங்கியி ரங்கின னல்லுற் றேமிகவு 
மின்ன லுழந்திடு தன்மக வின்பா லெய்தின னெதிர்மேவி . () 


கண்டனன் வாருணி துருவைச சிரசுங் காரா னையினுடலுங் 
கொண்டது பவமுறு சாபத் துயரங் கூர் தரு பசிதீரத் 
தண்டழைகொய்துகொடுத்ததேயவனைத்தன்னுலகிற்கொடுபோய் 
மண்டலை வாருதி மன்னருள் செய்வான் வந்தகொ டுஞ்சாபம் . 


எவ்வண மகலு மெனவே யிடருற் றிசைபச் சிமதிசைசேர் 
திவ்விய வுலகத் தமர் தரு காலை செய்த தவப்பலனால் 
வெவ்வினை யகலுங் காலவி சேட மேவிய தாலவணேழ் 
பவ்வமு நீரை யுண்டிடு மலையப் பைந்தமிழ் முநிவந்தான் . (ந .0 ) 


நரு 


திருவாடானைப் புராணம் 
செந்தமிழ் முநிவன் வரவெதிர் காணூஉத் திசையிசைப் பால 


னெனுஞ் 


சுந்தரவருண னெழுந்தெதிர்சென்றே தொழுதர்ச் சனைமுதலா 
வந்தனை பலவு மியற்ரிமெய்ம் முநிவரின் மகிமை படைத்தமறை 
யந்தண னுக்கறு கவையொடு மினியா வடிசி லளித்தனனே . 
அடிசி லயின்றபி னகமகிழ் வாய்மல ராசன மேயகு.று 
வடிவுள முதிமுன மெய்திய வருணன் மகவுக் குறுசாபக 
* கடிவையினுருவம்பெறமுறிசொல்லிய காரணமெவையும்வகைப் 
படியுரை செய்தா னவ்வுரை முழுதும் பழமறை முறியெணியே. 
அறவிறைபயமகலுவையெனவோதி யகத்தியனெண் ணிநெடும் 
பொறையவ ளகமுள வுவளக மெவையும் புணிய தலங்களையு 
நிறைதவ வாச்சிர மங்களை யுங்கதி நெறிசெய் மகத்துவமே 
யுறைபுனல் வருதுறை களையும னத்திலி யோசனை புரிகாலை () 
மாதவர் வழிபடு புண்ணிய பலனருள் வைகைத் திருந்தியை 
மேதகு தெய்வத யோகத் காலுனி வில்வ வனஞ்செறியு 
மேதமி லாத தலத்தை மனத்தினி லெணிமகிழ் வுற்றனனென் 
றாதர வாய்வளர் சூதனு ரைப்பா னருடரு முற்கதையே. () 
வாருணி சாபமடைந்த சருக்கம் முற்றும் . 

ஆகத திருவிருத்தம் உரு . 


ஐந்தாவது 
வாருணி சாபவிமோசனச் சருக்கம் 


மாமதி யேபெறு சவுநக முதியே வருபவ நாசமுறப் 
பூமதி குறுமுனி புகறரு மவைபுக லுவன் முறை பிறழாமற் 
றாமத மறுசத் துவமொடு கேட்டி தசும்பினில் வருமுனிவன் 
கோமக னாகிய வருணனை யினிதுகு றித்திவை கூறினனால் . ( ) 

t தசும்பு குடம் . 


கடிவை = யானை. 


சு 


திருவாடானைப் புராணம் 
மாதிர வுழைவளர் பாலனெ னப்புகழ் வளர்மூ தறிவுடையாய் 
தீதில்வ ரம்பெறு புனலிறை வாநின் சிறுவர்க் குயர்முநிவ 
னோதிய சாபம கன்றிட வெளிதினி னுரைசெய் வன கேளாய் 
மேதினி மிசைகா விரியி னவாசியின் மீனவ னேணிதனில் . 
மனவலை யெறியறல் பெருகிய வைகையின் வடபா லடலேசெய் 
சினவிடை கடவிய கானே சற்கரி திசையிரு யோசனைசூ 
ழினமலர் வில்வவனத்தினி லாதியி ரத்தின நாயகர்தாந 
தினமகிழ் வாய்வளர் வாரத் தலமே திவ்விய மாமிடமே . ( ங ) 
அரந்தைபு ரிந்திடு மாபா வங்கள கற்றியிவ் வகிலமெலா 
நிரந்தர மானவு 

யிர்த்தொகை யெல்லா நிகரறு முத்திபெற 
வரந்தரு நாதன் வந்திடு மத்தல மகிமைசொ லுந்தரமோ 
கரந்துள ரிந்திடு பஞ்சம பாதகக் கட்டுக ளற்றிடுமே . ( ச ) 
வாருண நாயக வத்தல மகிமை வழுத்திய கதையமுதந் 
தாரணை யாகவ ருந்தவ ருந்தத் தததஞ் செவியுறவே 
பூரண மோடுதே விட்டுவ தில்லை பொருவறு சீர்திகழு 
மாரண முரைசெயி ரத்தின நாதன மர்நதிடு தானத்தில் . ( ரு ) 
கரியுரு வம்பெறு சிறுவனு நீயுங் கடிதினி லெய்தியவண் 
அரியகழ் வாவியின் மூழ்கப் பவணுவை யதின்மூழ் 

(கியவுடனே 
தரிகய வுருவமு மொருவமுன் னுருவந் தனையடை 

( வாய்நிசமே 
புரியது வன்றே முதலா யசகச புரமென வருநாமம் . (கூ ) 
அண்ண றனக்கு மஜகஜ நாயக னாகுந் திருநாமம் 
நண்ணும் வேலையில் மார்க்கண் டேயனை நயனங் களிகூர 
வுண்ணிறை காதன்மி கத்தரி சித்துப சாரமுடன் றொழுதப் 
புண்ணிய னருளான் மெய்ப்பொரு ளாகிய பொருவி 

லெழுத்தைந்தும் . ( எ ) 
* ஏணிவகாடு . 

t மனவு = சங்கு . 


திருவாடானைப் புராணம் 

ருஎ 
கற்றுட னின்சேய் நியமம் பெறவே கருணா நிதியாக 
வுற்றிடு தக்ஷண மூர்த்திமு னணியே யொருமூ விருலக்க 
நற்றய வோடுசெ பஞ்செய் வேபவ நாசமு றுமவேலை 
கொற்றவ னின்சுதன முன்னர னெயதிக் கோதில்வ ரந்தருவான் . 
அரனருள் பெற்றே நின்றிரு நாமத தாலொரு தடமகழவித் 
துரனொடு தெய்வத யோகத் தாலே யுயர்வர மேபெறுவாய் 
திரமுறு மிவ்வுரை சத்திய மேசத் தியமைய மில்லையென 
வரன்முறை யிப்படி குறுமுன் செப்பினன் * வனமன் 

மதித்திடவே . ( க ) 
என்றிவை சவுநக னுக்குயர் சூத னியமபின னறலிறைவன் 
வன்றிறல மைந்தனு டன்றிகழ கற்பக வனமதி லினிதெய்தித் 
துன்றிய மலயத தென்றமிழ் முவென் சொல்லிய படிவழுவா 
தொன்றுபு ரதநே சுரர்சம் நிதியி னுதயவ னறல் மூழகி ( க 0 ) 
புரைசேர் சாபத் துயர மகற்றிப் பூருவ வுருவெய்தித் 
தரையோர் வானவர் பணிரத நேசுரா சந்நிதி யினினண்ணித் 
திரைநீர் விழியின் சொரியவ ணங்கித தரிசித் தேகமலப் 
பரைவாழ் கூவிள மூலத் தின்முனி பாலினி தினிலவந்தான் . 
வந்துவ ணங்கி யெழுந்து துதித்தே மலர்விழி நீரருவி 
சிந்தவு ளங்கனி வுறவறன் மன்னன் சேயன் பரவுதலும் 
புந்தி மகிழ்ந்தே மார்க்கண் டய முநி பூவை யிடப்பாகச் 
சுந்தர ரத்நே சுரர்மகி மைச்செயல தெரியச சொல்லுற்றான் . 

வேறு 
நித்தியமா யொன்றாகி யநந்த மாகி 

நிட்களமாய் நிராமயமாய் நிகழநாதி 
முத்தமிரு மலமாகி ஞாநா நந்த 

முழுமுதலா யகண்டபூ ரணமா யென்றுஞ் 
வனமன் - வனம் + மன் - வருணன் . 


யடியவரை யெளிவந் 


ரு.அ திருவாடானைப் புராணம் 
சத்தியமாய் விசுவமுமாய் விசுவா தீத 

தற்பரமா யருள்வடிவாஞ் சயம்பு வாகிப் 
பத்திசெய்மெய் 

தாளும் 
பராபரமிவ் வருட்குறியின் பான்மை யனறோ. () 
அருவமா யுருவமாய் ரூபா ரூப 

மாகுநவ வடிவாகி யப்பா லாகிக் 
ருதுமன வாக்கினுக்கு மெட்டா தாகிக் 

காரியகா ரணங்கடந்த காக்ஷி யாகி 
மருவுபசு பாசஞா னத்தாற் காணா 

மறைமுடிவா யைந் தொழிறன் வயத்தாற் செய்து 
தருகரியா விகாரமின்றி யொன்றாய் நிற்குஞ் 

சயம்.புவா மிவ்விலிங்கத் தன்மை யென்றான் . ( கச ) 
நிமலநிரு விஷயநிர்த் தொந்த பாவ 

நிருவிகற்ப பகவசுக்த பத்தா நெஞ்சக 
கமலமல ரணைவாசத் துரியா தீதக 

கைவல்ய முத்திகா பணவஞ ஞானத 
திமிரதிந கரபரம பரமா நந்த 

சின்மயசா க்ஷாத்கார சிவசித் தாந்த 
அமரகுரு பரவடவா னீழல் மேய 

அற்புதனிவ் வருட்குறியா மைய னன்றே . (கரு ) 
சகசமல சகிதகே வலவான் மாவை 

தநுகரண புவனபோ கத்திற் றாக்கி 
நிகழ்சகலத் தினிற்சனன மரண வூசல் 

நேராகச் சுழல்வித்து நெடுநா ளன்பிற் 
புகறருசத் திநிபாத நல்கிச் சன்மப் 

புணரிகடக் கும்புணையாய்ப் போத மாகித் 
திகழுமெழுத் தைந்துதவிச் சுத்த மாக்குக் 

தேசிகனிவ் வருள் வடிவத் தெய்வ மென்றான் . ( கசு ) 


5 


திருவாடானைப் புராணம் 
மயல்புரிமா யாதநுவை நிசமென் றெண்ணி 

வரும் விடயப் புசிப்புவா தனையாற் பன்னாட் 
செயமனது தெவிட்டாம லுழலான் மாவாஞ் 

செம்பிலுறு காளிதங்க டீரும வண்ண 
மியல்பரிச வேதியென வாசா னாகி 

யெழுந்தருளிப் பாசித்தும் நினைத்தும் பார்த்துந் 
தயவினிரு மலமாக்கி யடிக்கீழ் வைக்கு 

தற்பரனன் றோவிந்தச் சயம்பு வென்றான் . ( கன ) 


ந 


வேறு 


நிலநீ ரனல்கால் நெடுவிசுமபு 

நிகழுஞ் சுடர்க ளியமானன் 
குலவோ ரெட்டு வடிவாகிக் 

குறியுங் குணமு மிலதாகிப் 
பலவா முயிர்கட குயிராகிப் 

பற்றொன் றிலதாய்ப் பாமபொருளா 
யிலகு வில்வ மூலத்தி 

லிருக்கு மிலிங்க மெனமொழிந்தான் . 


( கஅ ) 


ன்ன வகையேச மனைவென்ற 

விருடி கூற எதிர்நிற்கு 
மன்னன் றநய னுளந்தெளிந்து 

மலர்த்தா ளிணையி லட்டாங்கஞ் 
சொன்ன முறையிற் பணிந்தெழுந்து 

துதித்துக் கண்ணீர் சொரிதரநின் 
றென்னை யடிமை கொண்ட 

கொண்டருள்வா 
யென்றே பலகா லிரந்தனனால். 


( கசு ) 


* " எறிநீர்க்கு என்றும் பாடம் . 


கா 


திருவாடானைப் புராணம் 
கருணை வடிவா மெய்ஞ்ஞானக் 

கடலே சன்மக் கடல்கடக்க 
வருளுங் கலமே யிருவினையொப் 

பாக யான்செய் தவங்களெல்லாந் 
தரும் வுருக்கொண் டிங்குறுசற் 

குருவே யென்னைத் தடுத்தாண்டு 
தெருளும் பரம வுபதேசஞ் 

செய்வா யென்றா னதற்கிசைந்தான் . 


தெரு 


( 


( 
20 
) 


மீட்டுங் கதிரோன் புனன்மூழ்கி 

வெண்ணீ றணிந்து கண்மணிகள் 
பூட்டி யுடலிற் சகத்திரமும் 

புநித முநிவன் றாள்பணியக் 
காட்டும் பொருளா கமப்படியே 

கருதுங் கிரியை முறைபியற்றி 
வாட்ட மறவே வலத்திருத்தி 

வைத்தான் முடியிற் சிவவத்தம் . 


(உக ) 


ஒன்றாம் பரம சிவனுருவு 

முண்மைப் பரைதன் றிருவடிவு 
நன்றா மான்மா வுண்மையும்பின் 

னல்குந் திரோதா யியுமலமு 
மென்றே யோது மைந்தெழுக்தி 

னியல்பைச் சிவமே முதலாக 
வன்றே தெளிந்து மாணாக்க 

னறியச் செவியிற் புகன்றானே . 


(உஉ ) 


சிவவக்கம் என்றும் பாடம் . 


( உங ) 


திருவாடானைப் புராணம் 
உன்னற் கரிய மெய்ஞ்ஞான 

வுபதே சததால வாருணிமன் 
றன்னை யறிந்தான் றலைவனையுந் 

தானே யறிந்தான் சற்குருவின் 
பொன்னங் கமலப் பதம்பணிந்து 

புத்தி யெனக்கென் னெனமேன்மை 
மன்னு மூல விலிங்கத்தை 

வணங்கி வடபாற் குருமுன் போய் . 
அரிய வியம நியமமா 

சனமே பிராணா யாமமரு 
டெரியும் பிரதயா காரந்தா 

ரணையே தியான சமாதியென 
வுரிமை யோக மட்டாங்கத 

துடனை ந தெழுத்து முருவேறப் 
பரிவா யாறு லக்ஷமுருப் 

பகர்வாய் பரமன வெளிப்படுமே . 
வள்ளல் முநிததே சிகனுரைத்த 

வண்ண மூல விலிங்கத்தை 
உள்ள முருகப் பணிந்தேத்தி 

யுயர் தக்ஷண மூர்த தியின் முன் போய் 
வெள்ளஞ சொரியக் கணணருவி 

விரும்பும் புளக முடல் முழுதுங் 
கொள்ள வணங்கி யட்டாங்கங் 

கூடச் செபிததா னெழுத்தைந்தும் . 
ஐந்து விடய வழியடைத்திட் 

டரிய கரண மூன்றடக்கிச் 
சிந்தை ய நுசந் தானமுறச் 

சிவயோ கத்தி னிலைநிறுத்தி 


(உசு ) 


( உரு ) 


சு 


( 


(உசு ) 


திருவாடானைப் புராணம் 
வந்த விருமூன் றிலக்கமுமே 

வழுவா வண்ண முருவேற 
வெந்தை ரத்த நாயகரா 

மெமமா னியங்கித் திருவுள்ளம் . 
கதியா வௌளி வரைநடந்த 

காட்சி போல விடைமீதில் 
மதிவா னதியும் பொதிசமை 

மணிக்குண் டலஞ்சேர் குழைக்காது 
துதிசேர்ந் திடுமுச் சுடர்விழியுந் 

துலங்குங் கறைக்கண் டமுநெடுமால் 
விதிசே கரஞ்சேர் மாலையுடன் 

வெண்ணூ லிலங்கு மணிமார்பும். 
மறிமான் பரசி னுடனபய 

வரத மிலங்கு மலர்ககரமும் 
பொறிசேர் வேங்கை யதளுடையும் 

புயங்க வீரக் கழலவீக்கும் 
குறிசேர் கமலத் திருவடியுங் 

கோதை யிடப்பா கமும்விளங்க 
நெறிசோ பூத கணநாதர் 

நெடுமா லயன்வா னவர்முதலோர் . 


( உஎ ) 


( உ.அ ) 


வேறு 


எண்ணறுவிஞ்சையர்கருட ரியக்கரளக் கர்கள் சூழ 

விசையின் மேலாம் 
பண்ணமையாழ் தும்புருநா ரதர்பாடத் துந்துமிகள் 

பஞ்ச வாத்யம் 
விண்ணினதி ரென 

முழங்க வுருத்திரகன் னியர்நடிப்ப 

விமலச் சோதி 
யண்ணல்கரு ணாநிதியா மற்புதன்வா ருணிமுன்ன 
ரணைந்தா னன்றே. 

( உக) 


திருவாடானைப் புராணம் 


கோடிசூரியரொளிபோ லெழுந்தருளி வந்ததிருக் 

கோலங் கண்டா 
னாடினான் சிரத்தினமிசை கைகொட்டி நெடுமாலு 

மறியாப் பாதஞ் 
சூடினா னிலத்தினிற்றண் டெனப்பணிந்து கண்ணருவி 

சொரிய நின்று 
பாடினா னுடல்புளகம் பரப்பினான் பரவசமாய்ப் 
பணிந்தான் * பல்கால் . 

( ங O ) 
மெய்யடியர் பாசபந்த சங்கார விமோசனஞ்செய் 

விமல னாமே 
னையனவன் முகநோக்கிச் சாபவா ருதியிலல்லல் 

வருதல் நீங்கி 
யுய்யும்வகை யருட்கரையே றினையென்னச சுருதிபல 

வோது கின்ற 
செய்யதிரு வாய்மலர்ந்த வமுதமொழி கேட்டுள்ளந் 
தெளிந்து நின்றே . 

( க.க ) 


வேறு 


அரிய ஞான மெய்தி நின்ற வன்ப னான வாருணி 
பரிவி னோடு மீள வும்ப ணிந்தெ ழுந்து கைகுவித் 
துரிய வேத வாக மங்க ளுண்மை சேர் புராணமுந் 
தெரியு மேன்மை கொண்டு நின்று திருமுனே துதித்தனன் . ( ந .. ) 
மைய லேசெய் சனன மோடு மரணமூச லாமென 
வெய்ய யோனி தொறுநுழைந்து வினையி னான் மெலிந்துடல் 
தொய்ய வெண்ணில் கால நீடு துன்ப வாரி மூழ்கினே 
னைய வுய்ய வென்னை யாள்வை யாதி ரத்த நாதனே . ( ங...) 

பண்பால் என்னுமபாடம் . 
t அவம் வருதல் எனனும்பாடம் . 


மந்த 


திருவாடானைப் புராணம் 
காள வல்லி ருட்க ணூடு கண்ணி லாது கட்டுறீஇ 
மீளொ ணாத ஆண வத்தில் மேவு மெற்கி ரங்கியே 
தாள தாமரைக்க ணன்பு தந்தெனைப்பொ ருட்படுத் 
தாள வந்த தென்ன வைய வாதி ரத்த நாதனே . ( ஙச ) 
வஞ்ச கஞ்செய் பெண்ணி னாசை மண்ணி னாசை பொன்னின்மேல் 
விஞ்சு மாசை யாலு மூன்று வீணில் யானி தெனதென 
நெஞ்சி லனபி லாது பற்று நீடு மெற்கி ரங்கியே 
யஞ்ச லென்ன வாள வந்த வாதி ரத்த நாதனே . ( கூரு ) 
பந்த வேழை யேனி யற்று பாவ வாரி யிற்குளே 
முந்த மூழகு நாயி னேனை முடிவில் கும்பி வீழ்த்திட 
எந்த வேளை யென்று கால னெய்தி யெனனை யீர்த்திடு 
வேளை வந்து ரக்ஷி யாதி ரதரு நாதனே . 

( கூசு ) 
தந்தி ரத்து ரைத்த வாறு தான டக்க வாறலைத 
தைந்து ரைத்த வேடர் ஞான வம்ப கத்தை வௌவவே 
வெந்து றக்க மரண கூவல வீழுமெற் கிரங குவா 
யந்த ரததி லந்த தத வாதி ரத நாதனே . ( க.எ ) 
இந்து சிந்து கொனறை சூடு மீச பாச நாசனே 
நநதி நமப விண்டு போத நாத வேத கீதனே 
பந்தி லங்கு கொங்கை மாது பாக யோக வாகனே 
யந்தி வணண வென்னை யாளு மாதி ரதரு நாதனே . ( 1. அ ) 
எனவ ழுத்தி நளித பாத விணை பின் மீகி றைஞ்சினா 
னனந டைப்பெண மேவு பாக ராதி ரதரு நாதனார் 
மனம கிழ்ந்து வாரு ணிக்கு வாழ்வும் வீடு நல்கியே 
யினிதி லிஙக மீதி லெயத வினப முற்ற மைந்தனே . ( ஙக ) 
தாதை யோடு கூட வீச னுக்கு தீசி யாசையி 
லோது தணபு னற்ற டாக மொன்று தொட்டு நாமமு 
மேத மற்ற வருண தீர்த்த மெனவு ரைத்த தனகரை 
மீதி லிங்க மப்பெயர்வி ளங்க வேய மைத்தனன் ( 50 ) 


ரி 


மடை 


திருவாடானைப் புராணம் 
அகம கிழ்ந்து மேன்மை யாக யைந்து விக்கி ரகமுமே 
திகழ வேய மைத்து மிக்க சித்தி யாவு மெய்தியே 
புகழ்பொ ருந்து திங்கள் மூன்று போற்றி யங்கி ருந்தனன் 
றுகளி லன்று தொட்டு வருணன் றொட்ட வாவி தன்னையே . 
தழைத்த சாப மோசனத்த டாக மென்று சாற்றுவார் 
ழைக்கு நாதன் வாவி மூழ்கில் வருண பாச பயமிலை 
யிழைத்த பாவ நாச மாகி யெவரு மின்ப மெய்துவா 
ருழைக்க ரத்தி ரத்த நாத ருண்மை மான்மி யம்மெலாம் . () 
செல்வ மார்க்கண் டயன றன்மன சேய னுக்கு ரைத்துழி 
வில்வ பத்தி ரத்தி னுண்மை விதியி னாலி யம்புவான் 
கல்வி லேந்து ரத்த நாய கற்கி யற்று மர்சசனை 
நல்வ ரங்க டனைய ளிக்கு நவையில் வில்வ மொன்றினால் . (சக ) 
ஈச னுக்க ருசசனையி யற்று வோர்கள் கோடியாம் 
பேசு நற்கு லங்களோடு பிஞ்ஞ கன்ற னுலகிலே 
வாச முற்றி ருப்பர் சுற்றி வலமு மாகி வில்வமோங் 
காசின் மூல மதனில் வைகி யக்க ரஙகளைந்தையும் . ( சச ) 
துதிசெ பம்பு ரிந்து தேக சுத்தி யோடு கூவிளம் 
வதிதளத்தி னான் மெய் மூல மநுவை யுச்ச ரித்திடும் 
விதியி னாலி யற்று வோர்வி ருப்ப னைத்து மெய்துவா 
ரதிக மாமோர் பத்தி ரத்த ரும்ப லன்னி தாமரோ. 
அனேக பத்தி ரத்தி னால ருச்ச னையி யற்றுவார் 
மனோர தப்ப லத்தினை வகுத்து ரைக்க வல்லரோ 
வனோசொல் பாநு சோம வார வத்தி னததி யற்றிடில் 
வினாய வப்ப லத்தி னெல்லை விடையு ரைப்ப தியாவரே . (சசு ) 
ஆத லாற்செய் வார்தினம ருச்சனைய தன்றியுங் 
கோதி லாத பருவ மிந்து குலவு மென்று கூ 
மாத சங்க்ர மங்கள் கதிரை வௌவு மாவி னாள் விதி 
பாத ஜன்ம நாளில் வில்வ பத்தி ரங்கள் சாத்தினால் . (சஎ ) 


5 


திருவாடானைப் புராணம் 
நவையில் கோடி நற்ப லன்க ணல்கி ஞான முந்தரு 
மவைய லாத புணிய கால மன்னை * தன்னை வீயுநா 
ளிவையில் வில்வ வர்ச்சனையி யற்றி னார்பி திர்க்கணீள் 
குவைகொள் கும்பி நணினு முத்தி கூடு வார்க ணீடியே. (சஅ ) 
பரமர் சென்னி மீது வில்வ பத்தி ரார்ச்சனை செய்வோர் 
மாபி னோடு நரக மின்றி வானில் வாழ்வ ரத்தரு 
விரவு மூல மதனில் வைகி மெய்ப்பி திர்ச்சி ராத்தமுந் 
திரம தான பிண்ட முஞ்சி றப்பி னோடு நல்கினால் . ( சசு ) 
அன்ன மொன்றி னுக்கு வானி லமாவ ருட மாயிர 
முன்னு தற்க ரும்ப ரன்ற னுலகி லேபி திர்க்குழா 
மன்னு வார்க ளெவரு மீசன் மகிழ்செய் பூசை செய்திடில் 
பன்னு வில்வ மேவி சேட மெனினு மெப்ப தியினும். ( நிய ) 
இத்தலத்தி லர்சச னையி யற்றல்மா விசேடமா 
மெத்த லங்க டனிலு மித்த லஞ்சொல் மேன்மை யெய்துமென் 
றுத்த மங்கொள் விலவ மேன்மை யுண்மை மார்க்கண் டயமுநி 
வைத்த வன்பி னோத வருண மைந்த னந்த முறைமையாய் . ( நிக ) 
தளிர்சி றந்த வில்வ முன்பு தான டைந்து தற்பரர்க் 
கொளிசி றந்த தீப மாக வோங்கு மணிக ணல்கியே 
யளிசி றந்த தாதை யோடு தன்னு லோக மெய்தினான் 
களிசி றந்த மார்க்கண் டர்செய் காதைநீதி யோதுவாம் . ( உ ) 


வாருணிசாப மோசனச் சருக்கம் முற்றும் . 


ஆகத் திருவிருத்தம் - ( 102 ) 


தன் + ஐ = பிதா. 


ஆறாவது 
மார்க்கண்டன் பூசைச் சருக்கம் 


க 


வேத வியா தன் றிருவருள் பெற்றே வினை நீங்குஞ் 
சூதனை நோக்கிச் சவுநக முநிவன் றுதிசெய்தே 
போதக னாகிமெய் யுபநிட தத்தின் பொருடேரு 
மாதவ மார்க்கண் டயமுங் பூசைசெய் வரலாறும் . (ச ) 
அருடரு மத்தல மகிமைக ளெல்லா மறையென்னச் 
சுருதியி னுட்பொரு டெரிதரு சூதன் சொல்லுற்றான் 
தருமமெய் நெறிசேர் மார்க்கண் டய முதி தவமெல்லாம் 
பெருகு விருப்பாற் கேட்பவர் பாவப் பிணி நீங்கும். ( உ ) 
பூணார் செல்வமும் வாணாள் மரபும பொலிவெய்துங் 
கோணா கணிவோ னருளுண் டாகுங் குலவுஞ்சீர் 
சேணார் மார்க்கண் டயனா கியமா சிவயோகி 
மாணார் விப்பிரர் தங்களின் மேன்மை வதிகின்றோன் . ( க ) 
கடவூரினிலே யாங்கவ னுக்காக் கறைநாகப் 
படவா பரணன் நமனைப் பாதப் பதுமத்தா 
லடலே செய்தன னித்திய னாகமெய் யருடந்தா 
னிடர்தீர் மார்க்கண் டயமுநி வரனிரு டிகளோடும் . (ச) 
இணங்கிய கவுதம னாதிய ருடனே யினிதெய்தி 
வணங்கிய தெய்வத் தலந்தொறு நண்ணி வரும்போதி 
லணங்குறு பாகனு வந்திடு நற்றல மாயோய்வுத் 
தணந்திடு சீர்கொள் கஜேசுரர் தானந் தனிலுற்றான் . 
உருவா யருவா யுருவரு வாயொன் றுபுமாயக் 
கருவா யுலக முதித்திடு தற்கொரு காரணமாய் 
மருவார் கற்பக வனமத் தியிலே வளர்கின்ற 
திருவார் தெய்வ வருட்குறி தன்னைத் தெரிசித்தான் . ( சு ) 


( 
எ 
) 


( 
அ 
) 


भ 

திருவாடானைப் புராணம் 
ஆர்வம் பெருக வணங்கி யெழுந்தன னன்பின்கண் 
ணீர்வந் திழிதர வங்கை குவித்தே நிறைநேயச் 
சீர்வந் திடவுடல் புளக மரும்பத் தெரிசித்தே 
பார்வந் தனைபுரி முநிவர னருளின் பரிசெய்தி . ( 
அற்புத னாதி யிரத்தின னாத னவாசிக்க 
ணற்புனல் பெருகுங் கூபந் தன்றிரு நாமத்தாற் 
பொற்புட னகழ்வித் ததன் மேல் கரையிற் புவிபோற்ற 
விற்பொலி மார்க்கண் டயலிங் கத்தை விருப்பாக . ( 
ஆவா கனமுஞ் செய்தான் விதியா லர்ச்சித்தே 
மூவா முதலை வணங்கின னத்தட முழுநீரிற் 
றாவா தெழுகங் கையுமது வாலே தாபித்தே 
யோவா ததனிற் றிரிகா லங்களு முடன் மூழ்கி . 
முழுதுணர் நிருமல கவுதம னாகிய முதிவோர்கள் 
விழுமிய பொருடெரி மாதவர் சூழா மெய்யன்பா 
லொழிவரு மக்கர மைந்தும் பிரணவ முடனாக 
வழுவறு நித்திய செபமு மியற்றினன் மதிவல்லோன் . ( க 0 ) 
நித்திய நிட்கள நின்மல நிர்க்குண நிர்த்தொந்த 
முத்திசெ யஜகஜ நாதன் சந்நிதி முன்வைகிச் 
சித்திசெய் செந்தீங் கனியு மளித்தபி டேகித்துப் 
பத்திபொ லிந்திட மாலூ ரத்தாற் பலபோதால் . ( கக ) 
பரிசுத் தம்பெற வர்ச்சனை செய்தே பகர்செந்நெ 
லுரிசிப் பானிற வல்சிப் போனக முதவிச்சேர் 
வரிசைப் படி சோ டசவுப சார வகைநல்கி 
துரிசிற் றன்னுப வாசஞ் செய்தான் றொடாற்றோன் . ( கஉ ) 


( 
கூ 
) 


மாலூரம் = வில்வம் . 


திருவாடானைப் புராணம் 


வேறு 


திரிதின மிந்த வகையும் வாசஞ் 

செய்திறை திருவடி மலர்மேற் 
கருதிய பூசை யாகமப் படிமார்க் 

கண்டய முநிபுரி தலுமே 
பருதிபல் கோடி யொருங்கெழுந் தன்ன 

பான்மைபோற் றனிப்பரஞ் சோதி 
சுருதியுட் பொருளா முமையொரு பாகந் 

துலங்கவான் பிறைமுடி தோன்ற . 


( கங ) 


கருணையே சொரியு நயன மோர் மூன்றுங் 

கவின்முக மலர் தரு நகையு 
மருணமும பாசு மபயமும வாத 

மணிபெற விளங்குநாற் கரமும் 
வருண வெம்புலியின் சருமநல் லுடையு 

மறைச்சிலம் பரற்றுமெல் லடியுந் 
தருணவெள் விடைமேல் மாணிக்க வரைபோற் 

றயங்கொளி தழைப்பமுன் னின்றான் . 


( கச ) 


மாலவன் பிரமன் காணுதற் கரிய 

மறைப்பொருள் முன்வெளிப் படலும் 
காலனைக் காய்ந்த முநிவரன் காணூஉக 

கரைந்துயி ருள்ளமுங் கனிய 
ஞாலமேற் பணிந்து கைபுடைத் தாடி 

நயனநீர் சொரிதரப் புளக 
மேலவே யரும்ப வில்வ " காந் தாரத் 

திறைவனைத் துதிசெய லுற்றான் . 


( கரு ) 


காந்தாரம் = அரண்யம் ; காடு . 


எம் 


( கசு ) 


திருவாடானைப் புராணம் 
பன்னமுங் காயுங் கந்தமுங் காலும் 

பசிக்குண வருந்தியே பன்னாட் 
டன்னிக ருடலம் புற்றுமாய் மரமாய்த் 

தவம்பல கோடிசெய் வோர்க்கு 
மின்னமுங் காணற் கரியை நீ யடியேற் 

கெளிமையா யெய்திவந் தாண்டாய் 
பொன்னவிர் சடையாய் வில்வ மூலத்திற் 

புநிதனே நின்னடி சரணம் . 
முழுதுணர் முநிவோர் வானவர் குலிச 

மூலவெம் படைக்கான் வேத 
னிழுதுசேர் கீர வீரையிற் றுயில்வோ 

னெவரையு மநித்திய ராக்கித் 
தாழுதுள முருகா வென்னைநித தியனாந் 

தொண்டனென் றாண்டனை யையா 
வழுதிநா டிலங்சூ வில்வ மூலத்தில் 

வள்ளலே நின்னடி சரணம் . 
ஆருமோர் குடங்கை நீர்தழை யிடுவார்க் 

கழிவில்வீடளித்தனை போற்றி 
தாருகா வனத்தில் முநிவர்பன் னியர்க 

டருபலி யேற்றனை போற்றி 
போருலா மூவர் புரம் பொடி யாகப் 

புன்னகை புரிந்தனை போற்றி 
சீருலாந் தெய்வ வில்வமூ லத்திற் 

றேவர்க டேவனே போற்றி . 
காட்சியில் நினைப்பிற் கேள்வியி லின்பக் 

கனியெனக் காயினை போற்றி 
வாட்சின வேற்கட் காளிமுன் னாண 

வாதினில் நடித்தனை போற்றி 


( கன ) 


( கஅ ) 


எக 


திருவாடானைப் புராணம் 
தாட்சிவந் திடமுன் பரவைபாற் றூது 

தனிநடந் தருளினை போற்றி 
பயாட்சியா மகிமை வில்வகாந் தாரத் தாதிரத் 

நேசனே போற்றி . 


( ககூ ) 


இன்னணந் துதித்துப் பன்முறை மலர்த்தா 

ளிறைஞ்சிய முநிவனை நோக்கிப் 
பொன்னவிர் கடுக்கை வேணிய னினது 

பூசனை யுவந்தன மனத்தி 
லுன்னிய வர நீ கேட்குதி யென்ன 

வுறுகுறை யொன்றிலே னென்று 
நின்னடித் துணையை யென்மன நீங்கா 

நேசநீ யருளுதி யென்றான் . 


( 20 ) 


மறைமுநி யுரைத்த வாசகங் கேளா 

மணிமுடி துளக்கியெம் பெருமா 
னறைதரு வானா மளிததன முன்மே 

லன்பினாற் குருவுப தேச 
முறைமையா யுரைப்போங் கேட்டிநம் மடியார் 

முக்கிய மறிகிலார் மமதை 
நிறைதரு செருக்கா லவமதித் தவரை 

நிக்கிர கமபுரி குவமால் . 


(உக ) 


வேறு 


வழிபடு முன்றனை யவமா னஞ்செயு மதனாலே 
விழியழல் பொழியும் வெய்ய பகட்டின் மீதேறிக் 
கழிதரு தூ தர்க ளுடனே யெய்திய காலன்றா 
னழுதல றிடவே நமதடி யான்முன் னடல்செய்தோம் . ( உ.உ ) 


எடி 


திருவாடானைப் புராணம் 
வம்பு செய் தடியவ ரைக்கொலை செய்திடும் வாதாபி 
தம்பியெ னுங்கொடு வினைவில் வலனிவர் தமை முன்னாட் 
கும்பச முநிவனை யேவிப் பொடியாய்க் கொலை செய்தோம் 
நம்புமெய் யடியவ ரிடர்தீர்த் திடுசெயல் நமதென்றார் . ( உங ) . 


நறுமலர் நந்தன வனமு மியற்றுத னாண் மலர் கொய்தேபூ 
விறுகிய விண்டை தொடுக்குத லாலய மெங்கணு மழகாக 
மறுவறு மலகிடன் மெழுகுத னமது மகத்துவ மார்காதை 
யுறுதி தரும்படி கேட்குதல் சரியைக குடையவர் தொழிலாமே . () 


தண்புனல் வாவி படிந்தே வெண்பொடி சட்டக மிசைபூசி 
நண்பொடு சுத்திக ளைந்து மியற்றியே நம்மை யகத்துள்ளே 
யெண்பெறு பூசை புறத்துஞ் செய்தே யெரியினை விதிமுறையே 
பண்பினி யற்றுவ தெல்லாங் கிரியையர் பயிறரு செயலாமே . ( உ ரு ) 


விசையுறு மைம்புல னாற்கர ணந்தனி மேவிய முக்குணமு 
நசையி னடக்கி யிடைபிங் கலையற நடுவுட் டொளை வழியே 
யிசைதரு வாயு விடுத்தா தாரத் தெமதொளி யுருவுடனே 
யசைவற வொன்றிய நிலைமையர் யோகத் தநுபவ முடையோரே. () 


பலபல வாகம நெறிக ளறிந்தே பதிபசு பாசத்தி 
னிலைமை யறிந்தே பவமா ணப்பிணி நில்லா தகறாவே 
குலவிய தற்போ தங்கெட வருணெறி கூடுசி வாநுபவத் 
திலகு மநோலய மெய்திய மேலோ ரின்பமெய்ஞ் ஞானத்தோர் . ( ) 


பாசத் திமிர மகற்றிய ஞானப் பருதி யெனுங்குரவன் 
வாசப் பதுமத் தடியிலி றைஞ்சிவ ழுத்திய வர்க்கேமெய்ந் 
நேசத் துடனுட லாவியு மற்றுள நிதியும ளித்தறிவா 
லாசற் றிடுமுப தேசம் பெற்றவ ரவரெம தடியவரே . ( உ அ ) 


எ 


திருவாடானைப் புராணம் 
திருவடை யாளங் கண்டி டு முடனே சென்றவ ாடிமீதி 
லுருகும னத்தொடு வந்தனை செய்தவருவகைபொருந்திடவே 
மருமல் 

ரர்ச்சனை செய்தே யறுசுவை வர்க்கத் துடனன்னந் 
தருபவ ரவர்தா மெமதடி யவரிற றகைமைபெறும் பெரியோர் . (உக ) 


குரவ னிலிங்க மடியவர் தமமேற கோதறு பத்தியினாற் 
பரவிய வந்தனை செய்தே பூசனை பணணிய தூயோர்கள் 
வரன்முறை சொல்லிய விவர்களை யேயவ மானஞ்செய்தோரை 
யிருநில மீதினி னாசஞ் செய்வோ மிதுநிச சயமாமால் . ( நய ) 


வேறு . 


வெண்ணீ றக்கமெ ழுத்தைந் திவைதமை மெய்யென்றே 
யுண்ணே யமமிகு வாரப் பத்தரு டன் பகையே 
பண்ணா நிற்போர் தம்மையு மதமே பணுவோமெங் 
கண்ணீ ரினில்வரும் வில்வமு மக்கமுங் காணுங்கால் . ( க.க ) 
நந்திரு விழிநீர் விந்துவி லங்கவை நண்ணு தலா 
லந்தரு மத்தரு வொன்றுக் கொன்றதி கமுமில்லை 
யெந்திரு வடிவுக் கேசம மாகவி ருக்குஞசீர் 
தந்திடு மக்கம் பூண்டிட வில்வார்ச சனை செய்ய ( ..உ ) 


மெய்ப்பல னெய்தும் வில்வப் போதும் வில்வக் கட்டையினா 
லொப்பறு சாந்து மெமக்கினி தாமி துண்மைமுன்னாட் 
டுப்பித ழந்திரு விண்டுவி னுடனே துதைவில்வத் 
தப்பெரு மூலத் தினில்வா சஞ்செய் வதனாலே . (கங ) 


எவ்வுல கங்களு மேத்தக் கற்பினி லிசைபெற்றாள் 
செவ்விகொள் செய்யாள் கேசவ னுலகத் திதியுற்றா 
ளவ்வகை நிற்கே வில்வ விசேட மிசைத்திட்டோம் 
அவ்விய மற்றிடு முண்மைய தாம்பவ மணுகாதே . 


( கச ) 


எச 


திருவாடானைப் புராணம் 
இந்தத் தருவின் மகத்துவ மிருசெவி யிற்கொண்டோர் 
பந்தத் தொடர்பிலர் வில்வக் கோட்டிற் படுசந்த 
மைந்தர்க் காதர வாமால் மார்க்கண் டயகேணஞ் 
சொந்தப் பத்தர்க ளொருவற் குமமிது சொலவில்லை. (கூரு ) 
பத்தியின் மிக்கவ னாதலி னின் மேற் பரிவாயில் 
வுத்தர மியாவு முரைத்தன மாலென் றுதவிப்போய் 
முத்தனி லிங்கத் தெய்திய பின்னர் முதல்வன் சொல் 
சுத்த மகத்துவ மெல்லா முன்னித் துதிசெய்தான் . ( ஙசு ) 


வேறு 


கூவிளந் தளத்தி னாலுங் கோங்கலர் மலரி னாலுந் 
தேவர்கள் தேவைப் பூசை செய்துமா முநிவ ரோடு 
மேவல்செய் பவர்கள் சூழ விருந்தன னந்த வில்வச் 
சேவைசெய் பவர்க்கு மிக்க தினந்திரி காலம் தோறும் , ( உ.எ ) 


மறையவர் வதையே யாகு மானபாத கங்க ணீங்கு 
மறைதரு வில்வ மூலத் தடியினில் மிருத்தெடுத்துப் 
பிறைநுதன் மீதி லிட்டாற் பிதாமக னெழுத்து வேறாய்க் 
குறைபெற விருந்தா லுந்தான் கோதிலா வெழுத்தா மன்றே . 


உடற்பிணி குட்ட ரோக முடன்வரு குமர கண்டன் 
விடற்கரு நோய்க ளெல்லா மேவிடா தகலு மன்றிச் 
சுடர்த்தொடி வந்தி யானாள் சோமவா ரத்தில் வில்வத் 
திடத்துறு மிருத்து வில்வ பலத்தள வெடுத்து வைத்தே.( ங கூ ) 


ஒருதிங்கட் பரிணா மந்தா னுதகம்விட் டேகரைத்துக் 
கருதியுட் கொண்டாற் றெய்வக் கான்முளை பயப்பா ளன்பால் 
வருமுயர் மதலை யீசன் மலரடிக் கன்ப னாகி 
யிருநில முழுது மேத்த விசை பெற வாழ்வ னன்றே . (சய 


எரு 


திருவாடானைப் புராணம் 
வேனிலாம் பருவந் தன்னில் விரைபுன றசும்பிற் கொண்டே 
கானிலா வியமா வில்வங் கதித்திடு மூலந் தன்னில் 
மேனிலா வபிடே கஞ்செய் வித்தகர் தசும்பொன் றுக்குத் 
தானுலா வுவரோர் கோடி சார்சிவ லோகந் தன்னில் . ( சக ) 
உயர்ந்தவன் றென்பு லத்தோ ருங்கதி பெறுலா ரீசன் 
நயந்திடு மிடத்திற் கங்கி நாயகன் றிசையி லோங்குங் 
கயந்திரி மலைய மேவுங் கடமுதி தீர்த்தத் திற்கு 
வியன்கொடென் கரையில் வைகும் விளங்ககத் தியவி லிங்கம் . 
விரும்புலிங்கத்தின் முன்னோர் வில்வமுண் டதன்பால் வைகி 
யருமபர னடியார் முந்நூ லந்தணர்க் கன்ன மீந்து 
வரும்பிதா வன்னை வீந்த மந்தினந் தன்னி லங்கண் 
டரும்பிண்டப் பிரதா னங்கள் தருப்பண முறையினாலே . (சங ) 
இழைத்தவர் பிதிர்க்கள் யாரும் யிறையுரு வாவர் கொன்றைத் 
தழைச்சடைப் பரனைப் பாரி சாதமா வில்வந் தன்னை 
வழுத்தியோர் வலமவரு தோர்கள் வையகம வலமாய்வந்தோர் 
விழைத்திடு பலனை யெய்தி விரும்பிய தடைவ ரன்றே . ( சச ) 
சினைவிரி வில்வந் தன்னைச சேய்மையிற் றரிசித் தோர்க்கு 
வினைகொள்பா தகங்க ணீங்கும் வில்வத்தின் சருகு தன்னைத் 
தனைநிக ரான வோமத் தணலிலிட் டந்த நீற்றைப் 
புனைபவர் மநுமூலத்தைப் புந்தியி னினைந்து கொண்டே . () 
முடிஉவிலா முத்தி சேர்வார் முயன்றிடு மந்த நீற்றைப் 
படியினிற் சுரமுற்றோர்மேற் பரிவுடன் றரிக்கி னீங்குங் 
கடிகமழ் வில்வ மாலைக் கண்ணுத லிறைக்கு மல்குந் 
துடியிடை யுமைக்குஞ் சாத்திற் சொலுங்கண நாத னாவான் . 
துணர்விரி வில்வநீழற் றுளங்கிய தானஞ் செய்தா 
லணுவள வெனினு மேரு வனையவாங் கனக தானம் 
பணினர் தம் பலத்தைச சேர்வர் பகர்நதவக் கரங்க ளைந்துர் 
துணிவுற வோரு ருத்தான் துகளறச் செபித்த பேர்க்கே . () 


எச 


திருவாடானைப் புராணம் 
உருக்கோடி செபித்தார் மேன்மை யுற்றிடுந் தரிசித் தோர்கள் 
திருக்கோட்டும் வில்வ மூலச் சிறப்பினை வழுத்த வென்றா 
லருட்கொடா துயர்ந்த சேட னாயினு மரி தன் னீழல் 
இருப்பர்கள் கணப்போ தேனு மிரதிநா யகனைப் போலே . ( ) 
திவ்விய வடிவ மெய்திச் சிவபதந் தன்னிற் சேர்வ 
ரவவியல் பேதென் றான் முன் னனததுவ சனனென் றோர்கோன் 
வவ்விய சுணங்க ரூபம் வதிந்துசஞ சரித்து வில்வச் 
செவ்விகொ ணிழலில் வந்து தீர்ந்தனன் முத்தி சேர்ந்தான் . () 
அன்னிய மாய தேகத் தவர்கதி பெறுவ தெல்லா 
மென்னினிச சொல்வ தென்றிவ் வியல்பெலாஞ் சூதனோதப் 
பன்னரு முவகை கூர்ந்து பரவியா தரவு 
தன்னிக ரிலாத மேன்மைச் சவுநக முநிவி னாவும் . 

( 50 ) 
ஆறாவது மார்க்கண்டன் பூசைச் சருக்கம் முற்றும் . 

ஆகத திருவிருத்தம் - . உ . 


பொங்கத் 


- 


ஏழாவது 


அன்னத்துவசன் பேறுபெற்ற சருக்கம் . 


தொல்லையாம் புராணந் தேருஞ் சூதமா முநியே யோங்குளு 
செல்லணி மாட நீடு திராவிட தேய மன்னன 
அல்லல்சேர் சுவான மெய்யை யடைந்தது மதுபின் னீங்கு 
மெல்லையு மினிதாய்ச் சொல்வா யென்னலுஞ் சூதன் சொல்வான் . ( ). 
திராவிட தேய வேந்தன் செய்திடு சரிதந் தன்னைப் 
புராணநன் முறைமை யாகப் புகலுவன் கேட்போர்க் கெல்லாம் 
பராபா னருளாற் பாவம் பாறுமா ணவமு நீங்கும் 
சராசா வுயிர்கட் கின்பர் தரும் பொன்னிக் குதீசி தன்னில் . ( உ ) 


எஎ 


திருவாடானைப் புராணம் 
மல்லலஞ் சிறப்புஞ் சீரும் வாய்ந்தவுச் சீன மென்னுந் 
தொல்லையம் பதியி னான்காய்ச் சொல்லிய வருணத் தார்க 
ளெல்லையில் லார்கள் வாழ்வ ரெழில்வள ரிமைய மீன்ற 
வல்லியி னுடனே போசேச் சுரனங்கண் மருவு மாதோ . ( ங ) 
சிறந்தவப் பதியின் வாழுந் திராவிட வேந்த னீதி 
பிறந்ததோ ரிடமா யார்க்கும் பேரருள புரிந்து காத்தே 
யறந்தரு செல்வ மோங்கி யவனியைப் புரக்கு நாளின் 
மறந்தரு தசைமேல் வைதத வாஞ்சையால் உனத்திற் சென்றான் . 


வேறு 


ஐங்கதிகொள் வாசிமிசை யண்ணல்செலும் வேலை 
வெங்கதைவில் வாள் குலிச வெணமழு வெழுக்கள் 
அங்கையுறு பாலமுயர் தோமரமுள் ளாழி 
சஙகையறு கைப்படைத ரித்தவர்கள் சூழ . 


( ரு ) 


காலனெதி பஞ்சு கடு வேக முடை யோராய் 
கோலவடி யிற்கழல்கு தைப்படவி றுக்கி 
வாலெயி றிலங்கு முழை வாய்ஞமலி கைக்கொண் 
டாலநிகர் கோபவடல் வீரர்பலர் சூழ . 


( 
கூ 
) 


சென்றன னுலமபொருத திண்புயவின் மன்னன் 
வன்றிறல்கொள் தானை நிரை வாளுழவர் தமமைத் 
துன்றணிவ குத்தனன டந்தனர் தொடர்ந்தார் 
கன்றிவரு மாவினிரை கானிடைக லைத்தார் . 


( எ ) 


வாம்புலி படுக்கவொளி வைத்தருகு நிற்பார் 
தேம்புசரி வேகமொடு சென்றெதிர பிடிப்பா 
ராம் புதிய மானின மடுக்கவலை வைப்பார் 
நோமபரிசி னேனமுற நூறுவர் தொடுத்தே . 


( அ ) 


எஅ திருவாடானைப் புராணம் 
குத்துவர்கள் வாளெதிர் குலுக்கிலகு வாலே 
தத்துவர்வ ராகநிரை தானலறி வீழ 
மொத்துவர் தசைக்குறுதி மூளைநிண மோட 
வித்திற மடற்படைஞ ரெங்கணு மிசைந்ே 


( சு ) 


கட்டுவர்வ லைக்குள்வரு கானிரலை தன்னை 
வெட்டுவர் வரிப்புலியை வீரமுடன் வாய 
தட்டுவர் பிணித்தெறி சரமபல விடுத்தே 
கிட்டுவர் மறம்பயில் முட்கேழல் பொருவீரர் . 


( க ) 


மாவழங்கு கானினிடை மள்ளர் திசைதோறு 
மேவியங்க ணாடவர்விளைக்கவில் வணக்கி 
காவல்புரி மன்னன்மிரு கங்கள் வதை செய்தே 
யேவலுழ ஞோரறவி வன்றமிய னானான் . 


( கசு ) 


வேறு 


அந்நிலைக் கதிரோ னுச்சி யணுகிய வேலை தன்னி 
னின்னல்சோ தாக சோக மெய்தியே பசியால் வாடி 
மன்னவன் றமிய னாகி மாவினை யுகைத்து நுண்ணூல் 
பன்னரு முநிவ ரெல்லாம் பயிலவயி ரவககான் சென்றான் . ( க 2.) 


சென்றவன் சுமந்து வென்னு மிருடியாச் சிரமத் தேகி 
யன்றருண் முதியும் பன்னி யவளுமே யட்டு வைத்தே 
நன்றரு ளுச்சிப் போதி னானகா ரியமாய்ச் சென்றார் 
வென்றிவே லிறைவ னங்கண் விரைவினிற் புக்கான் மன்னோ. ( க . ) 


ஒருவரு மிலாது பார்த்தா னுடற்றிய பசியி னாலே 
யருமடை தனித்த தங்க ணயின்றன னந்த வேலை 
யிருடியாஞ் சுமந்து வந்தே யிராசனைப் பார்த்து நின்று 
திருகுவெஞ் சினங்கள் மூன சிலவுரை புகல லுற்றான் . 


( கச ) 


எக . 


திருவாடானைப் புராணம் 
அஞ்சகே தனனீ யார்க்கு மடாதகா ரியஞ்செய் தாயா 
லெஞ்சலி லீசன் பூசை யியற்றுநி வேத னந்தான் 
றஞ்சமாய்ப் புரிய வில்லை சற்று நீ பொறுத்தா யானால் 
வஞ்சமி லெமதுத் தார வாய்மையாற் புசிக்க லாமே . 
அயினியீ தலது வேறே யருங்குளச் செந்நெலாதி 
வயினுறும் வல்சி யில்லை வாய்ப்பநீ மாந்துஞ் சேடம் 
பயினிவே தனத்துக் காகா பாண்டத்தி னனத்தைக் கீழா 
மெயினனாய் தினறாற் பாண்டத் தினையுமே யெறிய வேண்டும் . (கசு ) 
எனுமுரை யிருடி கூற யிருநில வேந்தன் சொல்வான் 
மனுமுறை யரச னாணை வசத்தினில் வைகி மேன்மை 
துனுமுயர் முதியே வேந்தர் தோன்றிடா தென்செய் தாலுஞ் 
சின மகல் மறையோ ரந்தத் தீமையைப் பொறுத்தல் வேண்டும் . ( ) 
பசியினா லன்றோ யானுன் பன்னசா லையினிற் புக்கு 
மிசையினை யயின்றே னந்த மிசசிலைச் சுவான சேட 
நசையுறு சுரையின் பான மென்னவு நவின்றா யென்றே 
யிசைமன னிநதை சொல்ல யிருடிவெஞ சினத்த னாகி . ( கஅ ) 
ஞமலியா குவை நீ யென்றே நவின்றுசா பததை நலகித் 
தமதுயர் பன்னி யோடுந் தருந்துறை யாடப் போநதா 
னிமமதிக் கவிகை வேந்த னிருடிசா பததி னாலே 
கமமுறு வெய்ய ஞாளிக் கடியமெய் யடைந்தா னன்றே . ( கக ) 
செம்மைமா முநிக்குச் செய்த தீமையாற் சாப மெய்தி 
யும்மையி னறிவு நீங்கி யோங்குதே யங்கள் கானம் 
வெம்மைசே ரிடங்க டோறும வெய்யசா பத்தால் வாடி 
யிம்மையி னயுத மட்டு மிடருழந் தலைந்த தம்மா . (20) 
வெம்பசிப் பிணியாற் சால மெய்யெலா முலர்ந்து பார்த்தோர்க் 
கும்பயந் தந்து நிந்தை கூறவே யருவ ருப்பார் 
யிம்பரிற் றிரிந்து தள்ளு மிடத்தினி விடங்கர் வாயிற் 
கம்பிதத் துடனே சிக்குங் கலவடை கழுத்திற் றூங்க . ( உக) 


11 


அம் திருவாடானைப் புராணம் 
துன்பமீ தூர வெங்குஞ் சுற்றியே திரியு நாளி 
லின்புறு முன்னா ளன்பா லியற்றுபுண் ணியத்தி னாலே 
மன்பெரு வைகைக் கீழ்பா லழல்வீரன் மறைக டேர்வே 
தன்பணிந் தேத்துஞ் சோமேச் சரத்தலந் தன்னில் வந்தே . (உஉ ) 
அவ்வூரில் நடகன் றெய்வ வாடானைப் பதிக்கு வந்தா 
னவ்வூன ஞமலி யன்னோன் வரும்வழி தொடர்ந்து வந்தே 
தெவ்வூர்மூன் றட்ட தேவன் செயலினா லயத்துட் சென்று 
வெவ்வூதை வெயிலான் வாடி மெய்வருந் தியத னாலே . (உங ) 
கடைப்படு ஞாளி நீழல் காதலித் தோடி வில்வத் 
திடைப்படு நிழலிற் றுஞ்சி யிருகதுயில் விழித்த போதின் 
முடைப்படு சுவான ரூப மோசன மாகி மேன்மை 
யுடைப்பெருங் காமர் போற்ற வும்பர்தம் வடிவங் கொண்டான் . ( ) 
வடிவுள வேந்தன் வில்வ மகத்துவ முணர்ந்த 
லடியினிற் சயம்பு வாகி யநாதியா மிலிங்க முன்னாட் 
கடிகொண்மா மலரி னண்பன் கமலமன் சேயன் வேண்டப் 
படிமகிழ் வரங்க ணல்கும் பான்மையு முணர்ந்து நின்றே . ( உ ரு ) 
அனலிடு மெழுகு போல வகங்குழைந் துருகி யாற்றின் 
புனலெனக கண்ணீர் வாரப் புளகமெய் போர்ப்ப மீண்ட 
பனககங் கணத்தி னானைப் பன்முறை வலமாய் வந்தே 
யினமலர்ப் மீதி லிறைஞ்சிநின் றேத்து கின்றான் . ( உசு ) 
வெய்யவாய் ஞாளி யாகி வினைவலி யநேக காலம் 
வையக முழுதுஞ் சுற்றி வாடிய தமிய னேற்கென் 
னைய நீ மருந்து மாகி யன்னையும் பிதாவு மாகித் 
தெய்வமு மாகி யிங்கன் சிறந்துவீற் றிருந்தா யாதோ . (உஎ ) 
வரையினிற் கானிற் செய்ய வார் தழன் மீதிற் றேங்கும் 
திரையினிற் பன்னா ணின்று செயலறுந் தவஞ்செய் தோர்க்கும் 
நரைவிடை யுடையா யுன்ற னல்லருள் கிடைத்தி டாதியான் 
றரையிலெத் தவஞ்செய் தேனுன் தாளிணை பணிதற் கென்றான் . ( ) 


பாத 


திருவாடானைப் புராணம் அக 
அறிவின்றிக் கடைப்பட்டுன்பா லடைந்திடு நாயி னேனை 
நெறியினா லுயர்த்தி யென்று நின்னடிக் கன்ப னாக்கு 
மறிபுனை கரனே யின்ப வாரியே யென்றே யன்பாய்க் 
குறிகுண மிலானை யேத்திக குறைபடா வின்பங் கொண்டான் . 
கொண்டவன் பேரா நந்தக் குதுகுதுப் பெய்தி மீண்டான் 
றொண்டர்க ணெருங்க வானோர் தொழத தடை யெய்தும் வாயி 
லண்டின னண்டர் சூழ வந்தரத திழிந்த பாநு 
மண்டலம் போலச் சோதி மணியணி விமான மெய்த . ( ங O ) 
கூறினன் றுதிகள் வில்வக குளிர்நிழற் குழகன் றன்னைத் 
தேறினன் பிறவித் துன்பந் தீர்ந்தனன் வலமாய வந்தே 
யேறினன் விமானம வேந்த னெழுந்தன சங்க நாதம் 
வீறின சின்ன வோசை விமமிய திசைக ளெல்லாம் . ( ங்க ) 


வேறு 


கைவண் டரற்றத் திதலைபடர் களபப் புளகக் கன தனத்தால் 
தொய்வண் டிழைள லிடையொசியத தொடுத்த தாம மதுவருந்தி 
மைவண டினஞ்சூழ் குழறாழ வான மடவார் காஞசேப்ப 
யெய்வண் டனைய விழிசுழல இருபாற் கவரி பணிமாற . ( ங.உ ) 
மின்னிற் பொலியுஞ் சிறறிடைவெண் ணகைச்செவ் வாய்மைக் 

(கருங்கூந்தல் 
பொன்னிற் றிகழுந் திருமேனி புனித மதுரக் கரும்பனைய 
கன்னிக் குமரிப் பருவமின்னார் கையி லடப்பை காளாஞ்சி 
வன்னத் தோகை மயில்விசிறி மணிக்காம் பசைத்துப் புடைசூழ. 


வேறு 


ஓவியர்க்கு மெழுத வொண்ணா வனப்பு வாய்ந்தே 

வும்பருணு மமுதமோ ருருவ மாம்போற் 
பாவையர்கை யாழேந்தித் தனத்திற் சாய்த்தே 

பயிலுமா டகமுறுக்கிப் பாணி யோசைக் 


திருவாடானைப் புராணம் 
கோவையித முசையாது தந்த பந்தி 

குறுநகைதோன் றாதுகுண மாகத் தந்தி 
நாவிலிருந் தியன்றனவோ வென்ன வின்ப 

நலமாகச் செவிக்கிசையின் னமுத மூற்ற . ( ஙச ) 


வேறு 


வார்க்கு ளடங்கா தெழுந்தியானை 

மருப்பைக் குடத்தைச் செயித்து விமமி 
யீர்க்கு மிடையிற் புகுதாம 

லிணைந்த புளக முலையசையப் 
பார்க்குஞ் சிறிய விடையொசியப் 

பாத சால மிகவோலிட் 
டார்க்கு மடவார் கரநீட்டி 

யசைபூங் கொடி போ னடமாட . 


(கூரு ) 


கரிய வறன்மென் மலர்க்கூந்தற் 

காவி விழிச்செங் குமுதவித 
மரிய பசிய கழைதோள்மின் 

னனையார் காந்த ளங்கையினீர் 
சொரிய வழகு சாமப்ராணித் 

தூப நிரைகள் மிக்கவொளி 
விரிகற் பூர வாலத்தி 

விளங்க வேந்திப் புடைசூழ 


(ஙசு ) 


ஐந்து முழவும் விண்ணதிர 

அணிவெண் கவிகைத் துவசநிரை 
வந்து புடையெங் கணுநெருங்க 

வானோர் மலர்மா ரிகள் தூற்றப் 


திருவாடானைப் புராணம் அக 
புந்தி மகிழ்வேத் திரமேந்திப் 

புகல்வந் தியர்கள் புகழ்கூற 
இந்து வதன முடிவேந்த 

னிசைபொன் னுலகத் தினைச்சார்ந்தான் . ( ங எ ) 


அன்னத் துவசன் வரவறிந்தே 

யமரர் கோமா னெதிர்கொள்ள 
மன்னிக் கலந்தாங் களவளாய் 

மகிழ்ந்து முகமன் பலகூறி 
மின்னிற் பொலியு மரியணையின 

மீதி லிருத்திப் பூசித்தான 
தன்னிச் சையினிரு திரபோக 

சவுகய மருந்தி யினிதிருந்தான் . 


வேறு 


இந்திரன் வாழ்நா ளெல்லை யெண்ணிலாப் போகா துய்த்தே 
யந்தரத் தமரர் போற்ற வரசனந த்ததில் வால 
சந்திர மவுலி யெம்மான் றைய லோர் பாக மேவ 
சுந்தரத் திருவோ லக்கந் துலங்குமவ் வுலகிற் சார்ந்தான் . ( ) 


மெய்யறி வின்றி வந்து வில்வத்தி னிழல்கால் முற்றன் 
துய்யவோர் கணந்தான் றுஞ்சி யுறுதுயில் விழித்து நின்ற 
வையக வேந்தன் பெற்ற வரமிது வானா லந்தச் 
செய்யபூர் தருவுக கொப்புச் செப்புவ ரெவரே யம்மா . ( ச 0 ) 
ணரணி வில்வ மீச னிடத்தினுற் பத்தி யாலே 
பணரணி வில்வ மென்றும் பரனென்றும் பேதமின்றி 
யுணர்வுறி னொப்ப தாகு முறுசினை மலர்சேர் வில்வம் 
புணர்வுறு மேன்மை தன்னைப் புகலலற் புதம தாமே . (சக ) 


அச திருவாடானைப் புராணம் 
செப்புமிப் பதியின் மேன்மை தீர்த்தத்தின் மேன்மைக் கியாவு 
மொப்பிலை சேட னாலு முரைப்பதற் கடங்கா தோங்கு 
மிப்பெரு வில்வ நீழ லினிலொரு கணப்போ துற்ற 
வப்பவ ஞாளி முததி யடைந்தது கண்ட தாலும் . (சட் ) 
ஆதியில் வில்வ மேன்மை யரனரு ளியதி னாலும் 
மூதறி வுடையோ ரெந்த முயற்சியும் பரிந்து வந்தே 
தீதிலா வில்வந் தன்னைத் தரிசனஞ் செய்ய வென்றே 
வோதுகான் கண்டந் தீவி லுறைந்துமே சிந்தை செய்தால் . ( ) 
சகலபா வங்க ணீங்குஞ் சந்தேக மெண்ண லாகா 
புகலும்புண் ணியகா லததிற் போற்றியே வலமவா தோர்க்குத் 
துகளறு மடியொன் றுக்குத் துரங்கநன் மகப்பே றெய்து 
மகமகிழ் புகர்வா ரத்தி லலங்கலும் விரையுஞ சாத்தி . (சச ) 
அருச்சனை புரிந்த பேர்க ளகத்தினிற றிருமின் சேர்வாள் 
விரித்திடும் புகழ்சேர் செல்வ மேன்மைநித் தியகல் யாணந் 
தரித்து வாழ்ந் திடுவ ரீசன் சாற்றுமவாக் கியமீ துண்மை 
தெரித்திடிற் சத்தி யஞ்சத் தியஞசெழு மலர்வில் வத்தை . () 
மதியொன்று சேவை செய்தால் வருமபூத வேதா ளங்க 
ளிதமில்சா கினிபி ரேத மிடாகினி யணுகா தேகுங் 
கதிதரு சுகங்க ளிட்ட காமிய மெல்லா மெய்துஞ் 
சதிசெயும் விபரீ தங்க டந்தசொப் பனமு நீங்கும் . ( சசு ) 
கனிசெறி வில்வ மாம கத்துவ மெல்லா மோர்ந்தே 
பனிமதி தவழுங் கோட்டுப் பருப்பத முநிவ னெய்திச் 
சினைகொள்கூ விளத்தின் மூலத் திற்சிவ ப்ரதிட்டை செய்து 
யினியநற் பூசை நாளு மியற்றியங் கிருந்தான் மன்னோ. ( சஎ ) 
அன்னத்துவசன் பேறுபெற்ற சருக்கம் முற்றும் . 

ஆகத் திருவிருத்தம் நகசு . 


எட்டாவது 
அகத்திய பூசைச் சருக்கம் 


الاما 
( 


( 
ங 
) 


பத்தரிற் பெரியோ னாகிப் பரம்பொருட் டிறமா ராய்ந்து 
தத்துவ ஞான முற்ற தமிழ்முநி திருவா டானை 
யத்தனைப் பூசை செய்தே யருள்பெறு முறைக . றென்றே 
வித்தக முநிவன் கேட்க மெய்யுணர் சூதன் சொல்வான் . ( க ) 
பதுமமார் கற்பந் தன்னிற் பைந் தமிழ் முநிதீர்த் தங்கள் 
கதுமென வாட வேண்டி காதலி னெழுந்தான் வால 
விதுவுற மைய வெற்பு மேவுகே தாரஞ் சேது 
முதுமலை யாளமட்டு முயற்சியாற் செல்ல வெண்ணி . ( உ ) 
திரைவர நதிசூழ் காசித் திருநகர் ப்ரயாகை கேயை 
வரமருள் செயுங்கு மார வனமபா னுறைகா கோலங் 
கரியுரி புனைவோ னீல கண்டமே வடவா ரண்யங் 
குரவணி குழலாள் பாகன் குலவிய திருக்காளத்தி . 
இருவரும் வாதிற் காண வெரியுரு வான வெற்பு 
சுருதிநா யகிதண் கொங்சைச் சுவடுடை யொருவன் பேரூ 
ரிருநில முழுதுங் காண வெருவைவந் திறைஞ்சுங் குன்றஞ் 
சிரசினா னடந்த வமமை திருநடங் கண்ட கானம் . 
அரக்கர்த மேன்மை யாலே பயன்புவி யாக்கு மந்தா 
ஞாத்துட னின்ற வோங்க லூரகமும் புலியும் போற்றச் 
சிரத்தணி மகிழ்ந்து காணத் திருநடம் புரிந்தோன் மன்றங் 
கரைத்திடு மூழி காலக் கடலிடை மிதக்கு மவ்வூர் . ( ரு ) 
வலிகெழு சடாயு போற்ற வரந்தரு கின்ற வேளூர் 
பலிகொளும் பானா ருணணப் பாலனை வதைத்த சீரூர் 
நலிவாப் பிறந்தோர் மீண்டும் பிறந்திடா நகர மாறன் 
மெலிவுறும் பிரமகத்தி வேதனை தவிர்த்த மூதூர் . ( சு ) 


(ச ) 


அசு திருவாடானைப் புராணம் 
கங்கையும் படியுந் தெய்வக் காவிரி சூழ்கு டந்தை 
மங்கைபங் குறைவோன் வீம வளமறை வணங்கு கானஞ் 
செங்கண்வெள் விடையின் பாகன் றிருப்புன வாயி லாதி 
யெங்கணா யகன்வாழ் தெய்வத் தலமெலா மிறைஞ்சி யேத்தி . 
பிரமர முரன்று செந்தேன் பிலிற்றவண் டிசைகள் பாடு 
மருமலர்ப் பாரி சாத வனஞ்செறி வளம்பெற் றோங்கித் 
தெரிசனம் புரிந்தோர்க் கட்ட சித்தியு மழிவி லாத 
அரியநல் வீடு நல்கு மஜகஜ புரத்திற் சார்ந்தான் . ( அ) 
முந்தைமா தவத்தா லிந்த முதுபதி யடைந்தோ மென்னச் 
சிநதையி லார்வம் பொங்கத் திகழுடற் புளகம போர்ப்ப 
வந்தனை புரிந்தா னங்கண் மார்க்கண்ட முநிவன் காணூஉ 
எநதையீங் குற்றா யென்றே யெதிர்கொளா முகமன் பேசி . () 
ஆதர வாக வங்க ணளவளாய்த் தமிழ்தேர் தெய்வ 
மாதவர்க கொடுபோய் பனன சாலையின் வைத்தே அன்பா 
யேதமி லதிதி பூஜை யியற்றியாங் கிருந்த பின்னர் 
வேதமார்க் கண்ட ரோடும் விமலனைப் போற்ற வுன்னி . ( க 0 ) 
மனவலை யெறிந்து செல்லு மணிமுத்தா நதியின் மூழ்கித் 
தினகரன் றீர்த்த மாடித் தேவர்க டேவைப் போற்றித் 
தனிமிரு கண்டு சேயன் றன்னையன் பாக வேத்தி 
வினியவித் தலத்தின் மேன்மை யியம்பென வவனுஞ் சொல்வான் . ( ) 


வேறு 


இடா கற்றி நன்மை நல்கு மிவ்வி லிங்க மாதியிற் 
சுடர வன்ப ணிந்து போற்றுஞ் சோதி யாகு மவனுறுங் 
கடிகொள் வில்வ தாருவைக் கருத்தி லெண்ணிற் கண்டிடிற் 
படியு ளோர்க ளழிவி லாத பரம முத்தி யெய்துவார் . ( க ) 


திருவாடானைப் புராணம் 
ஆழி வேந்த னீன்ற மைத்த னருந்த வன்ச பித்ததாற் 
சூழி யானை மேனியுந் துருவையின்மு கமுமாய்ப் 
பாழி டங்கள் கானெ லாம்ப டர்ந்த லைந்திவ் வேலைவா 
யூழின் வந்த சாப நீங்கி யுய்ந்து பேறு பெற்றனன் . 


(ககூ ) 


அஞ்ச கேதனத்தி னானோ ரண்ணல் சாப வேதுவால் 
வெஞ்சு வான மாயலைந்து வில்வ நீழ லெய்தியே 
வஞ்ச மான சாப நீங்கி வான வேந்த னாயினா 
னெஞ்சு மற்றை யோர்கள் பெற்ற தென்ன வென்றி யமபுவேன் . ( ) 


எம்ம னோர்க டவமி யற்றி யித்த லத்தி னெல்லைவா 
யம்ம வென்சொல் கேன வரங்க ளவர்கள் பெற்ற தளவிலை 
யும்மை யெத்த வஞ்செய் தாய்கொ லுலக னைத்து மீன்றதோ 
ரம்மை பங்க னருள்ப டைத்தி யாத லாலென றோதினான் . ( கரு ) 


வேறு 


சொல்லியமேன்மைகள் கடமுரி செவியிற்சுவையுணர்வெய்தியபின் 
புலலிய வுவகை பொருந்தின னவனி பொலிந்திடு சுகமுறவே 
மெல்லியல் பங்கின னழலவம் பலிலே விமலத தடமொன்றங் 
கல்விசெ றிந்திடு பதுமா காரம தாக வகழ்ந்தனனே . ( கசு ) 


அகழ்தட மீதிற் றீர்த்தங்களையா வாகன மநுவாலே 
துகளற வேசெய் ததிலாங் கவன் முன் றோய்ந் தபின் னெல்லோரு 
மிகபர வின்புற மூழ்கின ராதி இரத்நே சுரர்முன்பத் 
திகழ்முகி யெய்திவ ணங்கிப் பரவித் திருவருள் பெற்றுடனே . ( கஎ ) 


தோட்டிடும் வாவி சுவேதைச சேது துலங்குமி டந்தனிலே 
நாட்டிய வித்திரி முகமாய்த் தைமதி நலமிக வளர்பக்க 
வாட்டமில் சத்தமி நாடனி லேவிதி மாபாற் சிவலிங்கங் 
கோட்டமி லாமல் மைத்தா தரவாய்க் குளிர்பூ சனை செய்தான் . ( ) 


திருவாடானைப் புராணம் 
அருமறை முநிவன் றன் பெயர் சாத்தி யகத்திய லிங்கமென 
யொருபெய ரிருநில மேத்தச் செய்தங் கொருதா மர்ச்சித்தே 
கருணைசெ யஜகஜ நாதன் றன்னைமுக் காலமு மலர் தூவிப் 
பொருவறு மன்பொடு விதிவழு வாமற் பூசனை முறை செய்தான் . ( ) 


வேறு 


அரியயனுக் கரியானை யடியவருக் கெளியானை 

யணிசேர் வில்வப் 
பெரியநிழல் வீற்றிருந்த பிறைமவுலிப் பெருமானைப் 

பிசகா வன்பிற் 
றெரியுமுறை யருச்சித்தே தேவர்கடே வன்கருணை 

செயவே நேசம் 
புரியவரு நிருவிகற்ப சமாதிசா தித்திருந்தான் 

பொதிய நாதன் . (20 ) 
குறுமுநிபூ சைக்குவந்து வெள்விடைமேல் மாணிக்கக் 

குன்று போன்று 
மறுவறுவெண் பிறைச்சடையும் வயங்கிய முச சுடர்விழியு 

மந்த காசச் 
சிறுநகையு மணிமகரத் திருக்குழையுங் கருமிடறுந் 

திகழ்நாற் றோளு 
முறுபுலியி னதளுடைய முமையொருபா கமுமிலங்க 

வும்பர் போற்ற . (உக ) 
பாங்கர்வரு குறட்பூகப் படைசூழ வெழுந்தருளும் 

பான்மை கண்டே 
தேங்கமழு மலையமுநி திருநயனங் களிகூரத் 

தரிசித் தேதண் 
பூங்கமலச் சரணமிசை முடிபுனைந்து பணிந்தெழுந்து 


புளக மேனி 


தாங்கமலர்க் கைமுகிழ்த்தா டினன்பாடித் துதிகள்பல 

சாத்தித் தானே . ( உஉ ) 


திருவாடானைப் புராணம் 


அசு 


வேறு 


உருவா முடலா யுயிரா யுணர்வா 

யுலகா யலவா மொருவா சரண 
மருவாய் மலரா யுமையா ளுடனே 

மகிழ்வா யுலகந் தருவாய் சரணங் 
கருவே ரறவே யடியார் பவமா ! 

களைவே தனையே களை வாய் சரண 
மருவா யுருவா யுபயமு மாகு 

மஜகஜ நாதா சரண( எ ) சரணம் . 


சினவிடை முடிமிசை நடமிடு சரணா 

திரிபுர தகன விசையனே சரணஞ 
சநகனை முதலிய வவர்கதி பெறவே 

தவகுரு வடிவுறு தலைவா சரணந 
தனதடி யவனென வென திரு வினையின் 

றளையற வருள்செய்வி தரண சரண 
மனநடை யுமையன பாயிம ணாளா 

வஜகஜ நாதா சரணஞ சரணம் . 


( உச ) 


பாசே கரனே சரணஞ சரணம் 

பனிமா மதிவே ணியனே சரண 
முரைசேர் மறையுட் பொருளே சரண 

முரகா பரணா சரணஞ் சரணம 
விரைசே ரிதழித் தொடையாய் சரணம 

வில்வவ னத்துறை விமலா சரண 
மரசே கரசே கரனே சரண 


மஜகஜ நாதா சரணஞ சாணம் . 


திருவாடானைப் புராணம் 


தாதகி நதிபுனை சடையாய் சரணந் 

தமருக கரசங் கரனே சரணஞ் 
சூதன தனவுமை பாகா சரணந் 

து திசுந் தரர்விடு தூதா சரணம் 
வதப தஞ் சொலு நீதா சரணம 

விழைவா ருளமே வியவா சரண 
மாதபன் வந்தித பாதா சரண 

மஜகஜ நாதா சரணஞ சரணம் . 


( உச ) 


வேறு 


இன்பத யாநிதி சரணமெ னததொழு 

மிருடி மனததெண்ணு 
மன்பெரு வரமினி து தவிய 

துதவிய ருட்குறி 
வடிவா யினன் முநிவ 
னன்பெனும் வலையினி லெளிதில் கப்படு 

மையனை யினிதேத்திப் 
பொன்பயி லடிதொழு தேவிடை கொண்டருள் 
புரிதரு முமையாளை . 

(உஎ ) 


ரங்கிக் 


கணபதி சேயுமை தம்மைவ ண 

கனிவுற் றேமறைதே 
ருணர்வுள மார்க்கண் டயனுமி டங்கரி 

லுற்பவ முகிவரனு 
மிணர்விரி பதரி காசசிர மத்தினி 

லெய்தின ரெவரேனு 
மணமலி கமலத் திருமகள் 

வளரிம் மாதல மதில் வந்தால் , 


( உ அ ) 


( உச ) 


திருவாடானைப் புராணம் 
இம்முநி வரருக் கிணைகதி பெறுவா 

ரெவ்வுயி ருமபரிவாய் 
மும்மல மற்றுயர் பேரின் பந்தரு 

முததியி னிற்செலவே 
பொம்மல்வ ரந்தரு மகலிட மீதிற் 

புரிகுழ லுமைபாகச் 
செம்மலி ருக்குமி டங்களி லிவ்விட 

மேதிவ் விகமாமே . 
வேதமு மாகம் சாரமு மெண்ணெண் 

மெய்க்கலை யுநதெளிவா 
யோதிய வருணாச சிரமத் தரும 

வொழுக்கமுறைப்படியே 
நீதிந டத்திய மநுபதி முன் 

நேசத துடனெய்தித 
தீதற வஜகஜ நாதனை வந்தனை 

செய்துவ சமபெற்றான . 
எண்டிரு வுங்குடி கொண்டும் னத்தினி 

லிட்டமெ லாமுதவ 
மண்டல மெண்டிசை வானள வுந்தன் 

வசனப் படி செய்ய 
வண்டர் வியந்திடு மாந்தா தாவெனு 

மரையனு மங்கெயதித் 
துண்டம திச்சடை ரதநே சனை முன் 

றொழுதுவ சம்பெற்றான் . 
ஈறில்வ ரமபெறு வாலா சுரன் முத 

லெணணறு தானவரை 
மாறில்வளைந்தொரு தனுவால் வென்றுயர் 

வாசவன் வாழ்வுறவே 


( நய 


( கூக ) 


(ஙஉ ) 


திருவாடானைப் புராணம் 
பேறுத ருந்திறல் சேர்முசு குந்தன் 

பெருகிய காதலின்வந் 
தாரணி செஞ்சடை யஜகஜ நாத 

னடிதொழு தின்புற்றான் . 
அரசியன் முறைமைவ ளர்ந்திடு முக்கிய 

வரையர்க ளிற்பொயோன் 
சரிதமுரைத்தன னெனவுய ரிமையவர் 

சபைபுக ழும்முரவோ 
னிரவிதன் மருமக னாகும் ரிச்சந் 

திரனன் னிலையே போய்ப் 
புரகர னஜகஜ நாதன் பூசைபு 

ரிந்துவ ரம்பெற்றான் . 
எண்ணே மாகிய தேயத் தவருக் 

கிறையாய் முறையாலே 
தண்ணேர் கவிகையி னிழலினு யிர்த்தொகை 

தங்கட் கனைபோலே 
யுண்ணே யம்பெறு மன்னதி வீரனு 

வந்தங் கனமெய்திப் 
பண்ணேர் மொழியுமை பங்கன் றாளைப் 

பாவிக் கதிபெற்றான் . 
ஒல்லைத ருங்கண மரையா கிலுமல 

தொருகண மாகிலுமில் 
வெல்லையில் வாசம் பண்ணினர் கைவரு 

மிணையறு முத்தியெனச் 
சொல்லிய விவ்வுரை சத்திய மாகுந் 

துருவைத் திங்களிலே 
யல்லை யகற்றிய மதிவளர் பூரணை 

யதினே யவனாளும் . 


( ஙச ) 


( கூரு ) 


( ஙசு ) 


திருவாடானைப் புராணம் 
கூடிய நாடனில் வெய்யோன் மநுவைக் 

கூறி யவன்வாவி 
யாடினர் தேகாந் தத்தினி லேபிதி 

ராயின வவருடனே 
தேடிய தற்பர னல்லுல கத்திற் 

சேருவர் பா றல்மதி 
நாடிய பூரணை யுடனே முறமு 

நண்ணிய நாடனிலே . 
கதிரவ னுச்சிசெல் காலையி லான்பால் 

கலமு மதிற்பாதி 
யதிரச மாகிய தேனுஞ் சரியா 

யாடானையிலீசன 
மதிமுடி யாட்டினர் கோடிகு லத்தொடு 

வளர்சிவ லோகத்திற் 
பதிவர் விருச்சிக மதியிற் பாநுப 

பனிமதி வாரத்தில் . 
மற்றைய புணணிய நாளினி லாகிலு 

மார்க்கண் டய தீர்த்தம் 
பற்றைத் தவிர்செயு மனனிய தீர்த்தப் 

பாணியி னிற்படியா 
வற்றைப் பொழுதினி லேபிதிர் தர்ப்பண 

மனபி னியற்றின பேர் 
கற்றைச சடைமுடி யெமதிறை யுருவங் 

காதலி னடைவார்கள் . 


( ங எ ) 


( ங அ ) 


வேறு 


துலைமாமதி யினிலேவரு சுதினந் தனில் மலையக் 
கலைமாமுநி வரன்வாவியிற கதிர்தோன்றுமுன் னாடி 
நிலைசேர்பிதிர் மநுவேசொலி நெறிசேர்கரை யினிலே 
தலையாகிய பிண்டப்பிர தானம்மது செய்தால் . 


திருவாடானைப் புராணம் 
அரன் மேவிய உலகத்தினை யடைவார்குட மதியில் 
வரமார்சிவ நிசியிற்றுதி வளரககர மைந்து 
முரை செய்துயர் தீர்த்தங்களி லுடன் மூழ்கிய பின்னர்ப் 
பரிவாகிய பஞ்சாமிர்த பகர்கௌவிய முடனே . ( ச O ) 
சுவையாகிய கனியுங்குளிர் சுத்தோதக முதலா 
மிவையாகம் முறையாலுமை யீசனாமுடி 
நவைதீரபி டேகஞ்செய்து நறுமாமலர் சூட்டி 
யிவையாகிய செந்நெலலன மிசையுங்கறி வகையும் . (சக ) 
அளியாகநி வேதித்துய ரானின்னறு நெய்பா 
லொளியாகிய தீபத்துட னுபசாரமு முதவிக 
கிளிபோனமொழி மடவார்பல கீதத்துட னடநம் 
மிளிர்தோகைய தெனவேசெய மெய்ப்பூசனை செய்வோர் . ( ) 
முததிச்செறி வித்தாகுவர் மொழியும்மிது நிசமே 
தைத்திங்களின் மாகத்திசைத் தடமூழ்கிமெய் யன்பர் 
துய்த்தின்புற வகைநல்கிய தூயோாசிவ துல்லி 
யத்தின்புறு வார்கண் முறை யவர்வாதையு மகலும் . (சுங ) 
மறமல்கிய வாடானையில் மடமொன்று மியற்றிக 
கறையுண்கள னடியாரவர் கட்கன்னம் ளிததா 
லறைகின்றதோ ரன்னப்பய னதனுக்கயு தம்வா 
னிறைவன்பத மெய்திப்பின ரின்பக கதி பெறுவார் . ( சசு ) 
தீர்த்தங்களி லொருவாவகைத் தினமும்படி வோர்கள் 
பார்த்தன் சிலை யடிப்பட்டிடு பரனாகுவ ரன்பு 
கூர்த்தங்கிசை நந்தாவனம வைததேகுல மாத்தே 
னார்த்துண்டிடு மலரோரெமை யாளவோனடிக் கணிந்தால் . () 
நாதன்றிரு வடிவெய்துவர் நலமேவிய மாசி 
மாதந்தனி லேபூரணை வளர்நண்பகல் வேளைப் 
பேதந்தரு பெரியோர்க்கொரு பிடியன்னமளித்தா 
லேதந்தபு கதியெய்துவ ரிதுநிச்சய மாமால் . ( சசு ) 


க 


திருவாடானைப் புராணம் 
அருளித்தல வெலைசெப்பிடி னைநதெல்லையி னளவாக 
தெருளுற்றதில் வாழும் பல சீவத்தொகை யெல்லாங் 
கருணைக்கடன் மலைபெற்றிடு காமக்கொடி பட 

படருந் 
தருவைப்புணர் தருநிததிய சாயுச்சிய மெய்தும் . 


( சஎ ) 


வேறு 


வாசமா மாவி னெய்யால் மதிமுடி ரத்நே சர்க்குத் 
தேசுலாந தீப மொன்று திருமுன மியற்று மேலோர் 
பாசமாம் பிறவித் துன்பம் பாறவே யழிவி லாது 
மாசிலாத் தானம் வீற வதிகுவ ரெனறு மாதோ . 


(சஅ ) 


வேறு 


கிராம 


ருங்கய னாட்டக் கடைசியர் குரவைக் 

கமபலைக் கெழுந்திடும் வாளை 
நெருங்கிய பெண்ணைக் கனியினை யுதிர்க்கு 

நிறைவளர்ப் பண்ணை சூழ 
மருங்கினி லசைத்த புலிய தண் மீது 

வாளராப புனைநதர த நேசர்க் 
கிருங்கருணையினா னளித்தவர்க் கன்னோ 
னேணியாங் கவரது காணி . 

(ச . 
வனத்தினை வனைந்த மவுலிரத் நேசர் 

மகிழவுறு திருப்பணி செய்ய 
மனத்திடை நினைவோர் பொருள்நனி கொடுப்போர் 

வாங்கிய தியற்றுவோ ருவகை 
செனித்திடக கண்டங் குபசரித் திடுவோர் 

செவியினிற் கேட்டுள மகிழ்வோர் 
தனிப்பெருஞ் சோதி யகண்டபூ ரணமாஞ் 
சாயுச்சிய முத்தியை யடைவார் . 

( ரு ) 


திருவாடானைப் புராணம் 
காம்பன மென்றோண் மயிலிய லுமையாள் 

காந்தரி ரத்நநா யகர்க்கே 
தேம்படு கமல வாவிசூழ் நாடு 

திகழுமோ ரூபதி லொருசே 
யாம்பரி வாபூ தானம தியற்று 

மறிவுளோ ரமாருக் கரிதாய்க் 
கூம்பலஞ் செங்கை யடியவர் வாழ்வு 

கொளுஞ்சிவ புரிக்குநா யகரே . 


( ருக ) 


அஞ்சன வேறக ணுமையொரு பாக 

ராதிரத் நேசருக கினிய 
மஞ்சனக் குடங்கள் வெஞ்சன வறையின 

வழங்கிய வுடைகலந் தீப 
மெஞ்சலி லாத வாடையா பரண 

மிசைந்திடுஞ சத்ரசா மரைகள் 
கஞ்சநற்றார மாசையாற் புரிவோர் 

கண்கள் மூன் றுடையவ ராவார் . 


( உ ) 


அம்பலத் தாடு மெந்தையா டானை 

யையனுக் கைந்துமா தெற்கே 
கொமபினிற் * களத புதம் பொதி சுரபி 

கொடுப்பவர் தெங்கு நீள் கதலி 
வம்புலாஞ் சூத மாதுளை பூகம் 

வருக்கநற் கனிநிறை தருக்க 
ளிம்பரிற் கந்த நந்தன வனங்க 

ளியற்றுவோ ரிறையுருப் பெறுவார் . 


* களதபுதம் = வெள்ளி . 


கள் 


திருவாடானைப் புராணம் 

வேறு 
தும்புருநா ரதர்கான விசைபருகுங் குழைக்காதர் 

துதியா டானை 
யெம்பெருமான் றிருமுன்னர்ச் சுத்தநிர்த்தஞ் செயச்சந்த 

மிசையப் பாட 
வம்புருவச் சிலைவிழியம பணியுநவ பாத்திரமா 

மடிமை சேர்ப்ப 
ரும்பர்களு மறிவரிய நமபர்பதி யரசுரிமை 
யுறுவ ரன்றே . 

( ருச ) 
எங்குமா யகண்டபரி பூரணமாய் நிறைந்தபொரு 

ளிசை பு மேனமை 
தங்கியவித் தலத்திலருட் குறியாகிப் போக மோட் 

சங்க ணலகி 
மங்கலமா யுயிர்க்கெல்லா மருள்சுரக்கு மீதறிதி 

மகிமை சேரு 
மிங்கிதமா கியாம் தேநுபூ சனைபுரிந்த 
வியல்புது , சொல்வாம் . 

( ருரு ) 
அகத்திய பூசைச் சருக்க முற்றும் . 

ஆகத திருவிருத்தம் - சருச . 


JA 


ஒன்பதாவது 
காமதேநு சாபமடைந்த சருக்கம் . 


படிமுத லுலகெலாம பணிய வல்வினைத் 
தொடாறு சூதனைத் துதிதது நற்றவ 
முடிவருஞ் சவுநக முநிவி னாவுவான 
கடிவளர் கோமுத்தீ சுரத்தின் காதையே . 


( க ) 


7 


( உ ) 


( ங) 


( ச ) 


கூஅ திருவாடானைப் புராணம் 

தொகைபெறச் சொற்றனை யைய தொன்மையாந் 
தகைமைசேர் தேநுவெத் தன்மை யேதுவாற் 
சிகைமலை வல்லியைச் சிறந்த பூசையு 
வகையுறப் புரிந்து நல் வரங்கள் பெற்றதே . 
என்ன லுஞ் சூதமா முகியி யம்புவான் 
முன்னொரு காலையின் முதல்யு கத்தினில் 
யின்னமில் தேவகா ரியத்தின் பெற்றியால் 
மின்னுவா னுலகங்களவைக்கு மேலதாம . 
சத்திய லோகத்திற் சாப மேந்திய 
கைத்தல வேந்தனுங் கடவுட் டேவருஞ் 
சித்திசேர் முநிவருஞ சென்று கூடினா 
ருத்தம தேநுவவ் வுழையிற் சென்றதே . 
சென்றவ ரனைவருந் தேறல் பெய்திடு 
மன்றலங் கமலமேல் வைகும் வேதியன் 
பொன்றிக முடியினிற் பணிந்து போற்றியே 
யன்றுதங் கருமங்க ளனைத்து மோதினார் . 
உந்தியங் கமலமீ துற்ப வித்திடும் 
அந்தண னுலகினி லமார் தம்மொடு 
வந்தவா னிருமதி வைகுங் காலையிற் 
செந்தழ லோம்புவ சிட்ட மாமுநி . 
கடுகி முன் வந்திடுங் காம தேநுவுரு 
தடைபட வின்னுந்தா மதித்த தென்னெனக் 
கொடுவினை யகற்றிய கோதின் மாமுநி 
வடுவறு மறிவினான் மனத்தி னெண்ணியே . 
பாமக ணாயகன் பதியில் வைகிய 
கோமனத் தெணிவந்து கூடு தற்குமுன் 
வாமமா மகஞ்செய் மதிக்குங் காரியந் 
தாமத மாயின தெனத்த போநிதி . 


( 
கூ 
) 


( 
எ 
) 


( அ ) 


கசு 


திருவாடானைப் புராணம் 
தேனுவே கிருதுக்குச் சிறக்கு மங்கம 
தானநீ யணைந்திடா நிமித்தத் தாலினி 
யூனமில் மகங்களுக் குதவி செய்திடாக் 
கானுறு துருவையின் காய மாகவே . 
நண்ணுவா யென்றிவை நவிற்றி யேயருட் 
டண்ணன்மா தவமுநி சாப நல்கியே 
வண்ணவாச் சிரமத்தில் வைகும் வேலையிற் 
பண்ணிசை மகதியாம் பயிலு நாரதன் . 

( 50 ) 
கடவுண்மா நதி முதற் காதற் றீர்த்தங்கள் 
படிவதற் கெய்திய பதவை நள்ளினற் 
றிடமன வசிட்டனாச் சிரமத் தேகவே 
முடிவிலா வருந்தவ முநிவன் கண்டனன் . ( கக ) 
கண்டன னாசனங் கற்பித் தேமகிழ் 
கொண்டன னதிதிபூ சனைகொ டுத்தனன் 
முண்டகத் தவன்றரு முதிய ருந்தியே 

டளிர்த தருப்பையா சனததில் மேவினான் . ( கஉ ) 
புனிதவா சனததினிற் பொருந்து மாமறை 
முனிவரன் கமலமா முகத்தை நோக்கியே 
நனிசினத் தான் முன நடாதது காரிய 
மினையாத 
யதென் றருந்ததிக கிறைவன் செப்பவே . 

ககூ ) 
மேயவன் வசிட்டனை வியந்து கூறியே 
தூயனே நிநதையாய்ச சொல்லு மாற்றநின் 
வாயினாற் செப்பு தன் மரபன் றற்புத 
மாயநற் றவத்தினோர்க் கடுக்கு மோவிது , ( கச ) 
காமியந் தருதிறற் காம தேநுவோ 
சேமவான் றுதிக்கத்தெய் வீக மெய்தியும் 
பூமகிழ் புண்ணியப் பொருள தாகியு 
வாமமார் வேதத்தின் வடிவ மாகியும் . 


HQQ 


திருவாடானைப் புமாணம் 
நிற்குமத் தேநுவை நீச பித்தது 
மற்கொளுந் தடம்புய வாசவன் முதல் 
விற்குல வியவரி விண்ணின் மேவிய 
நற்கட வுளர்க்கெலா நவைபு ரிந்தனை . 

(கச ) 
செம்மலர் மேவியே சிருட்டி செய்பவன் 
மும்மையு முணர்ந்தமான் முதலி னோர்க்கெல்லாம 
சம்மதி யில்லவாந் தன்மை யாகவே 
யம்மநீ சபித்தனை யகாரணத்தினால் . 

( கன ) 
ஆதலாற் றோடம்வந் தடுத்த துன்றனைத 
தீதருள் பாதகந் தீர வேண்டியே 
மாதவ மிட்டிகள் வள்ளல் பூசனை 
யேதமில் விதிமுறை யியற்ற வேண்டுமால் . ( கஅ ) 
வேண்டிய தானம்பூ மீதி லேபுகழ் 
பூண்டிடு புண்ணிய பூமி தன்னிலே 
பாண்டிய தேயத்திற பனக மாந்தி 
யாண்டெழி றந்திடு மதற்க வாசியில் . 

( கசு ) 
வேரல்வெண் ணித்திலம் வேழ வெண்மருப் 
பாரநீள் காரகி லசோக நாகமுஞ 
சேரிரு மருங்கினுந் திரைகொ ழித்திட 
வாரியிற் செலும் வைகை நதி வடாது பால் . ( 20 ) 
அடல்விடைக காளையார்க கங்கி திக்கினிற் 
றொடரிரு யோசனை சொல்லு மெல்லையுண் 
மடல்விரி கமலமின் வதன மாய்த்தழைத் 
திடுபுனல் வாயுவி னிருதி திக்கிலே . 

(உக) 
கிளருமி யோசனை யொன்றிற் கேடிலா 
தளவறு மிசைகொளா டானை நாதனார் 
வளருவ ரவருக்கீ சான மாதிரத் 
திளமதி நுதலுமைக் கிந்த்ர திக்கினில் . (உஉ ) 


505 


( உ n ) 


( உரு) 


திருவாடானைப் புராணம் 
அம்புய மலர்த்துவோ னகழந்த வாவியுண் 
டும்பரும் படிவாவ் வுதக மூழ்கிடி 
லிம்பரிற் காரண மின்றிச் செய்திடு 
வெம்பவ மகற்றியே வீட்டி லெய்தலாம் . 
திவவியா ழேந்திய தெய்வ மாமுநி 
தவவசிட் டனுக்கிவை சாற்றிப் பின்னருங் 
கவலுநெஞ் சுடனயர் காம தேநுவுக் 
கவமுறு சாபமு மகல வெண்ணியே . 
அரனடிக் கன்புள னாகி மேன்மை சேர் 
திரரனுணர் வுற்றவ சிட்டன் வேள்வியில் 
வருவதற் காகத்தா மதிதத தென்றன்றோ 
புருவையாய்ச் சபித்தனன் புண்ய தேநுவை . 
என்செய்வே மிதற்கென வெண்ணி யேமணி 
மின்செயு நெடுமுடி வேதன் வைகிய 
மன்செழும் புவனத்தில் வதிந்து போதகன் 
றன் செழு வடிவினைத் தழைப்பக் கண்டனன் . 
மாடக மகதியாழ மாத வன்மல 
ரேடகத் தண்ணலை யிறைஞ்சி யேத்தியே 
நாடகங் குழைந்து முன னடந்த தே 
ஆடக வுலகரு மயனுங் கேட்டபின் . 
கம்பித மாகியே கலங்கி வானவ 
ரம்பரத் தினிற்பவ மான தேநுவால் 
நம்புல குய்வதா மென நவின்றனர் 
வெம்புறு தேநுவே தியனைப் பார்க்கவே . 
ஆட்டுரு வெய்திவந் தணையுந் தேநுவைப் 
பாட்டளி மூசிய பதும னோக்கியூழ் 
கூட்டிய சாபநீங் குவதற் கெண்ணுவான் 
நீட்டிய தேவகா ரியத்தி னேதுவால் . 


( உஎ ) 


( உ.அ ) 


(உக ) 


A02 


( ங O) 


( ஙக ) 


( 5.2- > 


திருவாடானைப் புராணம் 
இவ்வுழை யெய்திய வின்பத் தேநுவுக் 
கவ்விய சாபம்வந் தடுத்த தென்னென 
வெவ்வமி லாவகை யெண்ணி நான்முகன் 
றிவ்விய தேநுவை நோக்கிச் செப்புவான் . 
எழுவகை முநிவரி லேற்ற மாகியே 
வழுவின் முக் காலத்தின் வரவெ லாமறி , 
தொழிவறு தருமநூ லுணாந்து நீர்பெறு 
விழுமிய வசிட்டன் முன விளமபு சாபத்தை . 
அகற்றுவ தரிதநு பவிக்க வேண்டுமா 
லிகப்பெரு மாதவ னேது வின்றியே 
சகித்திடா வகையுனைச் சபிக குந் தன்மையால் 
விகற்பமா யவனுக்கு மேவுந் தோடமே . 
அந்தண னிவைசொலி யானி னுக்கினி 
வந்திடு சாபத்தை மாற்ற வேண்டியே 
நந்திய விடஞ்சொலவா னவம ணித்திரள் 
சிந்திய பொன்னியின் றென்பு லத்திலே. 
புண்ணிய தலமுமொன் றுளது போதினிற் 
றண்ணறாப் பில்குமந் தார மாவனத் 
தண்ணல்பாற் போந்துநா மர்ச்சித் தோமுன 
மெண்ணிலா முநிவர ரிறைஞ்சு மவ்விடம் . 
மாதிவா கான்றொழ வரும நாதியாய்ச் 
சோதியாய்ச் சூக்கும வுருவந் தோற்றியே 
யாதிரத் நேசுர னவாசித் திக்கினில் 
மோதுதெண் டிரையெறி மணிமுத் தாநதி . 
பற்பல வாற்றினிற் பாவ நாசமென் 
நற்புத நாமமொன் றதுவ ணிந்திடும் 
பொற்புறு புநித நீர் பொலியு மந்நதிக் 
கிற்புறு முத்தரத் திருக்கு மீசற்கே. 


( ங ) 


( 


(ஙச) 


(கூரு ) 


( கூசு ) 


க 


திருவாடானைப் புராணம் 
இலங்குபா ரத்துவா சேச னென்னவே 
துலங்கிய பெயருமொன் றுளது தொன்மையாக 
தலங்க ளோர் மூன்றுமே தான்று தித்திடப் 
பலன் தரு மவர் தமைப் பணிந்து போற்றினால் . 

( ங எ ) 
வேதியர் வதைமுதல் வினைக டீர்ந்திடு 
மாதலால் விரைவினி லஙக ணெய்தியே 
நாதனைப் பூசை செய் யென்று நாணமலர்ப 
போதனிவ் வகையெலாம் புகன்றிட் டானரோ . (ந.அ ) 
சிந்துவின் பஃறலைச் சினவ கிக்குமேற் 
கந்தர வுருக்கொடு கண்டு யின்றவ 
னுந்தியம் போதின னுரையுட் கொண்டுடன் 
வந்ததத் தலத்திடை வளருந் தேநுவே.. ( 
காமதேவ சாபமடைந்த சருக்கம் முற்றும் . 

ஆகத திருவிருத்தம் - க .. 


( 
ஙக 
) 


பத்தாவது 
காமதேனு சாபவிமோசனச் சருக்கம் . 


சகசமலர்த் தொடர்பறுதத சவுநகமா முறிகேட்கத் 

தயவு கூர்ந்து 
சுகுணமொரு வடிவெடுத்த சூதமா முநிவுரைப்பான் 

றொழுவோர்க் கெல்லா 
மிகப்பரநல் கியவாதி ரததேச னிருக்குமந்த 

விடத்தி னாமம் 
பகரினுயர் பதுமபுர மென்றாகு மூவுலகும் 

பணிந்து போற்ற . 


. 


(க ) 


கலச 


( 
உ 
) 


திருவாடானைப் புராணம் 
கருணைசெயு மவ்விலிங்கங் காலவனா தியமுநிவே 

கசிந்து வந்தே 
மருமலர் தூய்ப் பூசைமுறை வழுவாது புரியவருள் 

வழங்கு நாதன் 
பொருவருமப் புண்ணியத்திற் புண்ணியமா கியதேநு 

போந்து வாச 
முருகுயிர்க்கு முண்டகத்தோன் மொழிந்தபடி சாபமோ 
சனம் தாக . 

( 
வேண்டிமணி முத்தாற்றின் விரைப்புனலி னன்புமீக் 

கூரத் தோய்ந்து 
சேண்டிகழும் வில்வமூ லத்திறைக்குத் தன்பாலாற் 

றினமு மாட்டி 
நீண்டிடுதா லத்தாலே குச்சுப்புற் சாத்திவிதி 

நெறிவ மாம 
லாண்டினிய பூசைசெய்தே யகங்குழைந்து நூறுவல 

மன்பாய் வந்தே . 
ஆலயத்தை வாலாற்றூர்த் தண்ணறனைப் பூசைநித்த 

மன்பாற் செய்ய 
வேலைவிட முண்டபிரான் வெள்ளிவெற்பை நிகரான 

விடைமேற் றோன்றிக் 
காலையலர் வனசமுகக் கவுரியிடப் பாலிருக்கக் 

கற்றை வேணி 
மாலையிளம் பிறை தயங்க மலரயன் வெண் டலைமாலை 
மார்பிற் றூங்க . 

(ச ) 
தவளசங்கக் குழையிலங்கத் தருணவரு ணம்பரசு 

தளிர்க்கை தாங்கித் 
திவளொ 
ளாளிவெண் ணீறிலங்கச சினவுழுவை யுரியரையிற் 

சிறக்க நீண்டு 


( 
ங 
) 


க OL 


( ரு ) 


திருவாடானைப் புராணம் 
துவளரவ கேயூரந் தோளின்மிசை நெளிந்தி லங்கத் 

துங்க மேவு 
கவளமத யானையதள் மணிவரைமென் முகில்போலக் 

கவின்கொண் டோங்க . 
கடம்பணிந்த திண்புயததுக் கதிரிலை வே ஹாங்கியகாங் 

கயனு மேர்கொள் 
தடங்கைமத வாரணமுந் தமனியநாட் டிமையவருக் 

தவமே லோரு 
முடங்கெயிற்றுப் பாரிடமு முழங்குதிரைக் கடல்போல 

மொய்த்து மேவ 
வடங்கிடந்தோ னறியாத மலரடியெம் பெருமான் முன் 

வந்து நின்றான . 


( கூ ) 


கண்டவுடன் முகமலர்ந்து காமதே நுப்பணிந்து 


கால கால 


வண்டளவு தண்டளவ மாலைமலர்க் குழலுமையாள் 


வாம பாகா 


( 
எ 
) 


அண்டரெலாம் பணிந்தேத்து மாரணததி னுட்பொருளே 

அநாதீ யென்று 
விண்டதுதி மொழிந்திடலு மதற்கடுத்த கொடுஞ்சாப 
வினையைத் தீர்த்தே . 

( 
இட்டிகளுக் குரித்தாய் நீ யிருக்குமிடத் தேகுவையென் 

றிசைத்துப் பின்னுங் 
கிட்டிவந்து சிவனதனைத் தைவரவா னவரெல்லாங் 

கிளர்பூ மாரி 
கொட்டினர்நா யகன்வாக்காற் கோமூத்தீச் சுரனெனும்பேர் 

கூறி வாச 
மட்டவிழுங் கமலமகள் வளருமிந்தத் தலத்தொருகால் 
வந்த தூயோர். 

( அ ) 


காசு 


திருவாடானைப் புராணம் 
பாதகமெ லாந்தீர்ந்தெம பதத்தடை வார் நமதுமேற் 

பாலின் மிக்க 
காதலின் முக் காற்பாணக் கிடையினிலுன் பெயராலோர் 

கயமுந் தொட்டுப் 
போதணிகூ விளமொன்று பொற்பினுண்டாக் குவையென்று 

புகன்று போத 
நாதன் மறைந் திடத்தேநு நமபனரு ளியபடிநாற் 

குளம்பி னாலே . 
சதுரமுற நான் மூலை தருதடமொன் றுண்டாக்கித் 

தன்பா லாலே 
யதினிறையப் பெருக்கிமந்தா கினிமுதலா மதிமநுவை 


( 
கூ 
) 


யாசி லாத 


கதியுதவு கவுரிமநுக் களை மனத்தி னினைத்தாவா 

கனமுஞ் செய்தே 
மதிபெருகப் படிந்ததன்செய் கரையிலொரு மாலூரம 
வளர்த்த தம்மா . 

( க } 
கீரநிறை யத்தடத்திற் சித்திரைத்திங் களில முத 

கிரணன் பாநு 
சேருமுவாத் தினத்தினிலே தேநுவுக்கு வருசாபர் 

தீர்ந்த தந்த 
வாரமுதற் கோமுத்தீச் சுரமெனும்பேர் வாய்ந்ததுகோ 

வாவி தன்னில் 
நாரமுட னேயொருகா னானமியற் றினர்பாவ 

( கக ) 
சம்பத்து நாடோறுந் தழைக்கவிக போகங்க 

டனையுந் துய்த்தே 
பிம்பர்க்கு ளனைவோரு மேத்தவே புத்திரரோ 

டிருந்து தேகங் 


நாச மாகி . 


கஎ 


திருவாடானைப் புராணம் 
கம்பித்தே நிலை தளருங் காலத்திற் கதியடைவார் 

கதிர்கால் வீசி 
வெம்பிச்செல் லயனமிரண் டைப்பசிசித திரை ததிங்கள் 
விடுகக ளோடு . 

( க ) 
சந்திரசூ ரியகிரண தைமமதிமா கரு தனிலா 

தரவு கூரச 
சுந்தரஞ்சேர் கீரகுடை கோய்ந் தவர்க்குக் கொடும்பாவத் 

தொடாபு நீங்கும் 
வந்தசிவ நிசித்தினத்தில் மகிழ்ந்து படிந் தாற்கோடி 

மடங்கு மேன்மை 
நந்துபலத் தினையடைவர் கீர குடை மகத்துவததை 
நாடித் தானே . 

( கங ) 
பிரமவிரு டிகடேவ முநிவாசந காதியராம் 

பெரிய யோகீ 
சுரர்களுமத் தடத்தில் வந்து தோய்ந்துயர்ந்து தவஞான 

சுகிர் தம பெற்றே 
வரமுதவு நியமமுடன் தநூமாத வாதியினில் 

வநதி ருந்தே 
தருமநெறித் தலத்துபவா சமபுரிந்து நத்தபோ 
சனமுஞ செய்தே . 

( கச ) 
மாதாந்தத் தினிற்பலன் பெற் றவரவர்க ளிருக்கையிற்போய் 

வதிந்தா ரிந்த 
வேதாந்த முணர்ந்தவர்கள் விரும்பிவந்து படிந்து பலன் 

மேவ லாலே 
தீதார்ந்த வினையகற்றுஞ் செகத்தோர்க்குச் சொல்வதென்னோ 

தேமார் வாசப் 
போதார்ந்த திருமாது வளருமிந்தத் தலத்தினுக்குப் 
போவோ மென்றே . 

கரு ) 


டவரிது 


கஅ 

திருவாடானைப் புராணம் 
மூன்றடியங் ஙன நடந்தா லோரடிக்குப் பாவங்கள் 

முழுது நீங்கு 
மூன்றுமிரண் டாமடிக்குச் சொர்க்கபத வியையடைவா. 

ருயர்ந்த போகந் 
தான்றருமூன் றாமடிக்குச் சாலோக மடை 

சத்யஞ் சத்யம் 
நான்ற முந்நூ லணிபுயத்து நாரதன்சொற் படிவசிட்ட 

னண்ணி னானே . 
சூரியபுட் கரணியிலே தோய்ந்துகரை யினிலிருந்து 

சோதி முன்னர்ச 
சீரியவாண் டொன்றளவு புசிப்பின்றிக் கால்சருகு 

தினமு மாநதி 
நேரியபா வங்களெல்லா நீங்குதற்கு மெய்ஞஞா 

நிறைந்து பத்தி 
கூரினிய மனத்தினனாய்ப் பாம்பரனைப் பணிந்து துதி 
கூறி னானே . 

( கன ) 
ஆரணத்தின் வைதிகமா திரத்தாலர்ச சித்தேயாண் 

டொன்று வைக 
வாரணத்தி னுரிபோர்த்தோன் மகிழ்ந்துவரு டாந்தத்தில் 

வருதேண் மாதப் 
பூரணையில் வெளிப்படலும் வசிட்டமுரி யுளங்குளிரப் 

புளகம் பூப்பக் 
காரணனைத் தரிசித்தே கமலமல ரடிபணிந்து 
கசிந்து நின்றே . 

( கஅ ) 
ஒளிவளருஞ் செங்கதிரோ னியற்றியநற் பூசைநித்ய 

முவந்தாய் போற்றி 
தெளிபுனலு மிளம்பிறையுஞ் செய்யசடை மீதணிந்த 

தேவே போற்றி 


காக 


திருவாடானைப் புராணம் 
யளிமுரலு மலர்க்கூந்த லன்பாயி பங்கிலுறை 

யமலா போற்றி 
நளினமலர்த் திருவளரு மாடானை யாதிரத்த 

நாதா போற்றி . 


( கசு ) 


வேறு 


பரந்தொளி விரிக்குஞ் செய்ய பாநுபூ சிதனே போற்றி 
நிரந்தர மாகி யெங்கு நிறைந் தகா ரணனே போற்றி 
வரந்தரும் பாரி சாத வனத்துறை மருந்தே போற்றி 
புரந்தரன் முதலோ ரேத்தும புராநதகா போற்றி போற்றி . () 
கந்தர விடத்தாய் போற்றி கருணையங் கடலே போற்றி 
பந தணி விரலன் பாயி பாகனே போற்றி போற்றி 
செந்தழ லுருவா போற்றி சீர்திகழ திருவா டானை 
யந்தளிர் வில்வ மூலத் தணணலே போற்றி போற்றி . (உக) 
நீரணி சடையாய் போற்றி நிறைந்தநீற் றழகா போற்றி 
காரணி குழலன் பாயி கலந்தபங் கினனே போற்றி 
யாரணப் பொருளே போற்றி யஜகஜ புரனே போற்றி 
நாரணன் றேட நின்ற நம்பனே போற்றி போற்றி ( உஉ ) 
தனிமுதற் பொருளே போற்றி சங்கரா போற்றி மேருக 
குனிசிலைக கரனே போற்றி கொன்றைவார் சடையாய் போற்றி 
புனிதனே போற்றி வானோர் போற்றுமற் புதனே போற்றி 
பனிமதி நுதலன் பாயி பாகனே போற்றி போற்றி . ( உரு . ) 

வேறு 
கோலமலர்க் குழல் போற்றி குனிததசிலை நுதல் போற்றிக் 

கூர்வே லஞ்சு 
நீலவிழிக் கடைபோற்றி நிலவுமிழு நகைபோற்றி நிறைந்த செல்வஞ் 
சாலவள ராடானை யன்பாயி யுமைதனவுத் தரியம் போற்றி 
பாலகர்மூ வரைப்பயந்த பண்டியுஞ்சிற் றிடையுமிரு 

பதமும் போற்றி . (உச ) 
பண்டி = வயிறு . 


ககம் 


திருவாடானைப் புராணம் 


வேறு 


எனத்துதி யியம்ப வீச னிருடியை நோக்கி யுன்றன் 
மனத்துயர் விடுவா யுன்பால் வருபவந் தீர்ந்த தென்றே 
அநுக்கிர கம்பு ரிந்தே யாவின் பின் போக வேவித் 
தனிப்பெரு மகங்கள் செய்வா யென்றிவை சாற்றிப் 

போந்தான் . (உரு ) 
வேள்விசெய் வசிட்டன் காம தேநுவு மேவுஞ் சாப 
வூழ்வினை யகற்றித் தாங்க ளுறையுமாச சிரமத் துற்றார் 
தாழ்விலா டானை தன்னிற் றனஞ்சய னெய்தி வேண்டும் 
வாழ்விசைப் பூசை செய்து வரமபெறு காதை சொல்வாம் . () 
காமதேங சாபமோசனச் சருக்க முற்றும் . 

ஆகத் திருவிருத்தம் - நிக்க . 


தினோராவது 
தனஞ்சயன் பூசைச் சருக்கம் . 


குருகுலத்திற் பாண்டுவெனுங் கோமான் றன் முன்னுதித்தோன் 
கருமைநிற வறற்கூந்தற் காந்தாரி மணவாளன் 
திருகியவெஞ் சினமுடைய சேய் நூறு பெற்றெடுத்தா 
னருடரும் பாண்டுமன்ன னாறுமக வீன்றன னால் . க 
குந்திதவப் பேறான குலவேந்த ஏறுவரிலு 
முந்தினவன் பாநுமனு முயற்சியினா லுற்பவித்தோன் 
கந்தமலர் வாகைபுனை கன்னனெனும் பெயர்விளங்க 
வந்தவவ னூற்றுவர்க்கு மாறாநண் புளனானான் . ( 2 ) 
பஞ்சவர்க்குப் பகையானான் சுதன்றுரியோ தனனென் போன் 
விஞ்சு புகழ் பாண்டு பெற்ற வேந்தர்களை வெல்வதற்கு 
நெஞ்சினி லோர் கரவாக நேயமா யழைத்தவரை 
வஞ்சமுறு சூதாட மன்னரவர் தோல்வடைந்தார் . 

( ங ) 


ககக 


திருவாடானைப் 

டானைப் புராணம் 
தோற்றவர்கான் சென்றடையச் சொல்லுமவர் நடுவுதித்த 
ஏற்றரியா கியவிஜயன் யெந்தைபாற் பாசுபத 
மாற்றலுறப் பெறுவதற்கே யமபுவிக்குள் மிககாகக் 
கூற்றுதைத்த சேவடியோன் கூடுமிடந் தேடினனால் . 


( 
ச 
) 


வேறு 


சருவசர வான்மாக்கள் வீயு மந்த 

வமையத்தி னுமைதன்வுத தரியம் வீசப் 
பரமசிவ னெழுத்தொன்று செவியி லோதிப் 

பரமாய்த்தன னுருவளிக்கும் பதியு மேலாந் 
திருவநிதை பூசனை செய் சயிலம் காளன் 

சிந்துரமபோற றியசயில் மிகல் போர் செய்யு 
மிருவர் நடு தழற்பிழம்பா யாதி யந்த 

வெல்லைகா றைகரிதா யெழுந்த குன்றம். 


வரையுதவு பசுங்கொடிமெய்ப பூசை செய்ய 

மாநதிப் வாகமவர மனத்தி னஞ்சி 
நிரைவளையின றழுமபுமுலைத் தழும்பு தோன்ற 

நேராகத் திருமேனி தனையணைத்தே 
புரையறுபூ சனைமுடிததே வரங்கள் பெற்ற 

புண்ய தலங் கழுகுபூ சனைசெய் குன்றந் 
தரைசிருட்டி செயுநாளின் முளைத்தே மேனமை 

தாங்கு குன்றம் பழையபெருஞ் சயில மாதோ . ( சு ) 
அரவுபுலி யெதிர்வணங்க முநிவர் போற்ற 

வருட்காமக் கொடிகாண வமர ரேத்தப் 
பரமசிவ னடங்குனிக்கு மன்றம் வேத 

பாலனுக்குப் பரைஞானத் திருமுலைப்பா 


தக 


திருவாடானைப் புராணம் 
றா நுகர்ந்து தமிழ்மாலை சாற்றுந் தானந் 

தரைபடியு முக்குளஞ்சேர் வெண்காந் தாரம் 
வரமிகுபூ சனை செய்மறைச் சிறுவர்க் காக 

வலிய திறற் காலனை முன் னுதைத்த தானம் . ( எ ) 
தேவர்பணி சிவராச தானி மேன்மை 

திகழபதரி காச்சிரமங் கமலை வந்து 
மூவர்முதல் வனைப்புற்றில் முளைததெ ழுந்த 

முக்கணனைப் பூசனை செய் தானஞ் சேயை 
யாவலுடன் கறியமுது செய்தோன் முன்வந் 

தருள செய்வயி ரவதான மம்மை முன்னாட் 
காவிரியின் கரைவந்து தோகை மேனி 

காட்டியருச் சனை புரிந்த கடவுட் டானம் . ( அ ) 


உலகீன்றா னரவுருவ 

நீங்கப் 

பூசை 
யுஞற்று தல மீராறு சரததி லோர்நா 
ளிலகுசுர நதி தன்பாற் றோட , நீங்க 

வெய்தியே படி தீர்தத மிசைந்த தான 
மலகிலா நந்திபூ சனைபு ரிந்த 

வைந்துந்தித் தலமறையா ரணியஞ் சீதை 
நல நுகரி ராமனிரா வணனைக் கென்ற 

நவைதீர்த்துக் கருணைபுரி நாதன் றானம் . 


. 


( க ) 


சுத்தவிராட் புருடனுயர் துவாத சாந்தஞ் 

சுந்தான்மே வியதானந் திகிரி யீன்ற 
முத்தனுரை தலஞ்சித்ர சபையின் றான 

முதலாய மூர்த்தி தலந் தீர்த்த மேன்மை 


சாம் = வற்சரம் , வருடம் . 


ககக 


திருவாடானைப் புராணம் 
வத்தவிட மெங்கணும் போய்த் தரிசித் தேத்து 
மகிமையினால் வானவர்க ளவர்க்கெய் 

தாது 
பத்தர்தொழ வருள்சுரந்த கருணை மேனிப் 

பரமனுறை யாடானைப் பதியில் வந்தான் . 


(கய ) 


வேறு 


கோமுத்தீச்சுரமென்றெணணிக கொண்டல்வாகனத்தோன்சேயன் 
நாமுற்றீ றில்லா வாழ்வு நன்மையும் பெறலா மென்றே 
காமுற்றங் கெய்தி வெய்யோன் கய முதற கீர குண்டத் 
தேமுறறே படிந்து மெய்யன பிடைவிடா மன தத னாகி. ( கக ) 


வேறு 


வெற்றி தரு பாசுபத விரதமநுட் டிததிருந்தே 
முற்றியிட வரியதவ முதிர்வேனிற் பருவத்தி 
லுற்றிடுபஞ் சாக்கினிகள் ரூதைசரு கிலைபுசித்து 
மற்றுடன்மா தேவனுக்கு வளர்நிருதி திககினிலே . ( கஉ ) 
ஆங்கரைப்பா ணக்கிடையி னறநெறிசே ரிடத்திருந்தே 
யோங்கியநற் றவங்கள் முடித துபசார முறையாகப் 
பாங்கின்வரு முக்காலம் படிந்து புனல் வனத்தினுள 
தேங்கிளரு மலர் தூவித் திரிகரண சுத்தியுடன . 
தணணமர்கூ விளமூலச சயம்புவையர்ச சனைபுரிய 
அணணறிரு வுளமகிழ்ந்தே யரையிலங்கு புலியதளும் 
பண்ணமர்பா கமுங்கண்ணர் பிரமர்தலை மாலைபுனை 
வண்ணமார் பமுமிலங்க மால்விடைமே லெதிர்கண்டான் . ( கச ) 
பல்லூழி நெடுங்காலம் பயிறவததான் பயின்வடிவம் 
எல்லூருங் கதிர்கோடி யெழுந்ததென வெதிர்காணச் 
சொல்லூரு மறைப்பொருளாற் றுதிகள் பல செயலுற்றான் 
கல்லூர்பொன் முடிமிலைந்த காண்டீபத் தார்வேந்தன் . (கரு ) 


8 


ககச 


திருவாடானைப் புராணம் 
மலராலே யருச்சித்த மதனாகத களபோற்றி 
கலினாலே யெறிந்தவற்குக் கதியருளு வாய்போற்றி 
கொலையாழி மாயனுக்குக் கொடுத்தபர னேபோற்றி 
யலர்மாது வளர்திருவா டானையா னே போற்றி . ( கசு ) 
வெள்ளிமலை தாங்கினவன் விழவடியூன் றினை போற்றி 
தள்ளுகழ லடிவைத்தோன் றனக்கருளு வாய்போற்றி 
யொள்ளியசீர் மாறனடிக் குதவிபுரிந் தனைபோற்றி 
யள்ளன் மலர்த் திருவுறையா டானையா னேபோற்றி . (கஎ ) 
சேயைவதைத் தவன்றனக்குச் சேவடி தந் தாய்போற்றி 
தூயமகம் புரிந்ததக்கன் சுடர்முடிகொய் தாய்போற்றி 
நேயமுறு முப்புரததோர் நீறெழச்செய் தாய்போற்றி 
ஆயுமறை வளர் திருவா டானையா னே போற்றி . ( கஅ ) 


வேறு . 


அந்த முற்றவ ரத்திகொ ளத்தனே 
யந்த முற்றவ ரத்திகொ ளத்தனே 
வந்த வந்த வருக்கு மறவனே 
வந்த வந்த வருக்கு மறவனே . 


( ககூ ) 


மாவ னத்திசை மானங்கை நம்பனே 
மாவ னத்திசை மானங்கை நமபனே 
யேவ னத்திக ழுங்கண்ணி பாகனே 
யேவனததிக ழுங்கண்ணி பாகனே . 


(உ O ) 


என்ன வேத்தி யிணையடி மேற்பணிந் 
துன்னு நாகமு யர்த்தவ னேமுதன் 
மன்னு கின்ற மருவலர் மாறுட 
லின்ன தீர்படை நல்குதி யென்றனன் . 


(உக) 


திருவாடானைப் புராணம் 


காக 


வேறு 


சாலமன முருகியிவை தான் வேண்டச் சசிவேணி 
யேலுமுதற் படையாகி பெண்ணாரைத் துகளாக்குஞ் 
சீலமுறு பாசுபதாத் திரமநுவின் வடிவாகி 
ஞாலமகிழ் பாசுபதாத் திரமதனை நல்கினான் . (உட ) 
பணியாரைச் சயம்புரியும் பாசுபதாத் திரம் பெற்ற 
மணிமார்ப னன்பருக்கு வரமருளு நாயகனைக் 
கணியாரு மலர்க்கொன்றைக் கணணிபுனை வேணியனைத் 
தணியாத காதலினாற் றானிறைஞ்சி யிவையுரைப்பான் . (உ ங ) 


அண்டர்பணி தற்பானே யணடகோ டிககாசே 
எண்டிசையும் புகழோங்கு மித்தலந் திவ் வியமேன்மை 
கொண்டதிபா தகமகற்றக கோதறுமென பெயர்கூற 
மண்டலமெ லாமவணங்க மங்கலமா முநிவர்தொழ . ( உச ) 


கும்பமதிக கொடுநுகத்திற் கூடுபூரணை தினத்தி 
லும்பர்தொழப் பற்குனன் செய் வுயர் திருவி ழாவெனவே 
நம்புமறை யோர்மகுடா கமப்படியே நடப்பிக்க 
விமபரினா திரையாயி லியமவிழவி லேதொழுவோர் . 
போகமளப் பிலவருந்திப் புவிபுரந்து கதிபெறவே 
சோகமிலிவ் வகை வேண்டும் தொடரேன மறியாநின் 
கோகனகத் துணையடியிற குறையாத பத்தியெனக் 
காகவருள் வாயென்ன வவவாமெலாமளித்தான் . ( உச ) 
அருள்புரிந்தற் புதனிலிங்கத் தமரவருச சுனன்கான்வாழ் 
தருமன் முத லோரான சகோதரர்பாற சென்றுய்ந்தான் 
கருணைவிஜ யேசுரனைக் காதலித்தோர் வலமவந்தோர் 
திருவளர் பூப் பிரதக்க ணஞ்செய்த பலனடைந்தே . ( உஎ ) 


ககசு 


திருவாடானைப் புராணம் 
சிவலோகத் திருப்பார்கள் சிறந்திரண்டு மூன்றுதரம் 
நவமாக வலம்வந்தோர் நாடியமுத் தியையடைவார் 
தவமாமிப் புராணமவே தாந்தசித்தாந தத்தெளிவாம் . 
பவநீக்கு மீங்கிதனை படிப்பவர்கேட் பவர்க்கெல்லாம் . (உ அ ) 
பாவமில்லை பவமில்லை பழங்கணில்லை பரிவில்லை 
யாவலில்லை மலமாயை யருங்கன்மத தொடர்பில்லை 
மேவியசித் திகளுண்டு மெய்ஞஞான முணடெமையாள் 
தேவனரு ளுண்டழியாச் செல்வமுத்தி யுண்டாமால் . (உக ) 


வேறு 


செவியினுக கமுத மாகச சிறந்தவிப் புராணந் தன்னை 
நவிமழுப் பிராக மேந்து நாயகன றிருமுன் மேலாம 
புவிபுகழ் பெரியோர் முன்னும் பூசனை முறையிற் செய்தே 
யவியப்பில் மனத்த ராகி யன்பொடு விரத மாக . ( XO ) 


படிப்பவர் கேட்போ ரர்ததம் பகாந்துளோ ரெழுதி வைப்போர் 
கடிப்புது மலர்க டூவிக் கைகுவிப் போர்க ளினனோர் 
மிடித்துய ரகல வேண்டும் வெறுக்கைவெண் டுகில்க ணல்கி 
யடித்துணை பணிவோ ரெல்லா மளகேச னென்ன வாழ்வார் .() 
சந்ததி பெறுவார் செய்ய தாமரைத் திருவைச சேர்வார் 
சுந்தர வுலக மெல்லாம துலங்குவெண் குடைநீ ழற்கீ 
ழிந்திர திருவி னோங்கி யிருந்தர சியற்று வார்கள் 
வந்திடும் வாணா ணீடி மாரவேள் வனப்புச சேர்வார் . ( ங ) 


பரிமேத மிராச சூயம் பவுண்டரீ கம்வி சேட 
மரியவாஞ் சோதிட் டோம மக்கினி யோம மேன்மை 
தெரிவரு வாச பேயஞ் சீர்தரு மகங்க ளெல்லாம் 
பெரியவா தரவாற் செய்த பயனெலாம் பெற்று வாழ்வார் . () 


ககள் 


( 
ஙச 
) 


கூ 


திருவாடானைப் புராணம் 
பஞ்சகி ரிச்சி ரங்கள் பலஞ்செயும் பலத்தைச் சேர்வார் 
பஞ்சமா மதிபா வங்கள் மாபாத கங்க ளாதி 
யஞ்சிடு முப்பா வங்க ளகற்றுவா ரல்லல் செய்தே 
யெஞ்சிய நோயும் பேயு மேகவின் புறுவ ரன்றே . 
நறவுகொப்புளிக்குஞ் செய்ய நாண்மலர்க் குரவ 
யறனுறு மைந்தொழிற்கு மாதியாந் தொழின டாத்தித் 
திறனுறு மும்ம லங்க டேய்ந்துபூ ரணமெய்ஞ் ஞான 
மிறைவன் தடியில் வாழு மீறிலா முத்தி சேர்வார் . 
ஐந்தழ னாப்ப ணின்றே யளப்பரு தவஞ்செய் தோர்க்கும் 
எந்தையா டானை மேன்மை யிருசெவி மடுத்தற் கெய்தா 
துந்தமா தவமென் சொல்கே னுள்ளவாறு ணர்ந்தீ ரென்று 
சுந்தர சவுந கற்குச் சூதமா முநிவன் சொன்னான் . 

வாழ்த்து . 
வேத நீதி விளங்குக மேதினி 
மாத மும்மழை பெய்து வளம் பெற 
நாதன் மெய்யடி யார்க ணலம் பெறத் 
தீதில் வேந்தன் செங் கோன்மைசி றக்கவே . 

( உ.எ ) 
வாழ்க வானினம் வானவ ரந்தணர் 
வாழ்க சைவம் வளர்ந்த சிவாகமம் 
வாழக மாதவர் மாமுநி வோரெலாம் 
வாழ்க வில்வ வனத்துறை வாாகளே . ( ஙஅ ) 
தநஞ்சயன் பூசைச் சருக்கம் முற்றும் . 

ஆகத் திருவிருத்தம் - ருரு எ . 
திருவாடானைப்புராணம் முற்றிற்று . 

திருவாடானை நாதர் திருவடி துணை . 


ஆடாவினத் தலபுராணம் 


பிரமகைவர்த்த மகாபுராணத்தின் உத்தரபாகம் 
க்ஷேத்திரகாண்டத்தில் ஸ்ரீபாரிஜாதவன 

கஜேம்வர மாகா தமியம் , 


50 - ஆவது அத்தியாயம் முதல் . 


பனைக்கா மிலட்டுக மணைத்தபடி பார 
முனைத் தட மருப்பொருகை முன்றிகழ நின்றே 
தனைப்பணி யறத் தினர் தமக்குள விருப்பி 
னினைத்தது முடித்தவன மலர்ப்பத நினைப்பாம் . 


திருச்சிற்றம்பலம் 
பிரமன் முதலிய தேவர்கள் எந்த யானை முகக் கடவுளை 
எந்தக் காரியத்தின் ஆரம்பத்திலும் நமஸ்கரித்துக் கொண்டு 
செய்ய வேண்டியவைகளைச செய்து முடித்தவர்க ளானார்களோ 
அந்த யானை முகக் கடவுளை யானும் நமஸ்கரிக்கின்றேன் . 


சௌாகர் சூதமகாமுவெரை நோக்கி , “ வியாச சீடரும் 
மகா பாக்கியவானும் எல்லாம் அறிந்தவரும் கருணாநிதியு 
மான சூதமகாமூதிவரே ! சர்வ பாவங்களையும் நாசம செய்கிற 


2 


திரு ஆடானைத் தலபுராணம் 
வைக ளாயும் இதிஹாசத்தோடு கூடியவைக ளாயும் தங்க 
ளாலே சொல்லப்பட்டனவுமான புராணங்கள் முற்றிலும் 
கேட்கப்பட்டன . கேட்பதினாலேயே பாபங்களை நாசஞ 
செய்யக்கூடியதான சூரியபகவானாற் பூஜிக்கப்பட்ட ஆதி 
ரத்நேஸ்வரரது மாகாத்மியம் முன் எங்களுக்குச சுருக்க 
மாகச் சொல்லப்பட்டது . அதுவன்றியும் திருவாடானை 
க்ஷேத்திரத்தில் வில்வபத்தியார்ச்சனையின் விசேஷம சொல் 
லப்பட்டது . அதை விஸ்தாரமாகக் கேட்க விருப்பமுள்ள 
வர்களாக விருக்கிறோம் . தாங்கள் சொல்லுவனவற்றைக் 
கேட்பதிற் போதுமென்கிற திருப்பதி உண்டாகிறதே யில்லை . 
ஆகையால் எல்லாம் அறிந்த தங்களை மிகவும் கேட்டுக 
கொள்ளுகிறோம் . பக்தர்க 

ஞானத்தை 
அளிப்பவரும் நல்ல அநுஷ்டான முள்ளவரும் பிரபுவுமான 
தாங்கள் முநிவர்களாற் சேவிக்கப்பட்ட அந்தப் பாரிஜாத 
வனம் எங்கிருக்கின்ற தென்பதையும் அதன் பெருமைகள் 
எல்லாவற்றையும் விரிவாக எங்களுக்குச சொல்லி யருளல் 
வேண்டும் " என்று பிரார்த்திக்கச சூத முநிவர் சொல்லத் 
தொடங்கினான் 


எனைவருக்கும் 


50. சூரியன் பூஜித்தது . 
“ புண்ணியவானாகவும் , எல்லாம் 

அறிந்தவராகவும் , 
மகாத்மாவாகவும் , உலக க்ஷேமத்தின் பொருட்டுச் சரீர 
மெடுத்தவ ராகவுமுள்ள சௌநகரே ! உமமுடைய கேள்வி 
யானது எல்லா உலகங்களையும் பரிசுத்தம் செய்வதா யிருக் 
றது . இப்பொழுது அந்த மங்களகரமான பாரிஜாதவுனத் 
தைப்பற்றிச் சொல்லுகிறேன் . மிகவும் பெரிதாகிய இந்த 
ஜம்புத் தீபத்தில் ஏராளமான பாரிஜாதவனங்களும் ஸ்வயம்பு 
லிங்கங்களும் இருக்கின்றன . அவற்றுள்ளும் , காவேரி , 


மானது 


மணி முத்த 


சூரியன் பூஜித்தது 
வைகை , தாமபிரவருணி, பாலாறு , ஸ்கந் தந்தி , கௌதமி , 
கங்கை , நருமதையாகிய நதிகளின் கரைகளில் ஏராளமான 
பாரிஜாதவனங்க ளிருக்கின்றன. நீர் வினவிய இ 
புண்ணியத்தைத் தருவதாயுள்ள பாண்டிய தேசத்திற் 
காளீஸ்வரர் சந்நிதிக்குத தென்கிழக்கில் , இரண்டு யோசனை 

ரத்திற் பரிசுத்தமான தீகதக்தையுடைய மணி 
நதிக் கரையில் 

ருக்கின்றது அந் நதியின வடகரையில் , 
தரிசனத்தினாலேயே எல்லாப் பிராணிகளுக்கும் இமமை 
மறுமைப் பயன்களை அளிப்பதாயும், மங்களகரமாயும் சூரிய 
னாற் பூஜிக்கப்பட்டதாயும் , இந்திர நீலமயமாக விளங்குகிற 
தாயும் , ஆதி ரதநேஸ்வரரெனறு மூவுலகத்திலும் பிரசித்த 
மான தாயு முள்ள, லிங்கமானது இருக்கின்றது . 
பாரிஜாதவனமானது அ.மிருதத துளியிலிருந் துடைாயது . 
அங்கு வசிக்கும் பிராணிகள் ஒன்றுக கொன்று விரோத 
மின்றி வாழ்கின்றன . எலி , பூனை , நாகம் வைகளும் , 
பசுவும் , புலியும் , மனிதரும் , இவை போன்ற மற்று முளள 
பிராணிகள் பலவும் , ஒன்றுககொ 

பலவும் , ஒன்றுக்கொன்று மிகவும் அனபுள்ளவைக 

இருக்கின்றன . அந்தப் பாரிஜா தவனமானது 
கிருதயுகத்தில் மிகப் பெரியதாகவும் பெரியோர்கள் நிறையப் 
பெற்றும் மிருகங்களும் பறவைகளும் நிறைந்ததாகவும் தின 
தோறும் முநிவர்களாலே பூஜிக்கப்பட்டதாயு மிருந்தது ; 
அது திரேதயுகத்தில் வன்னிவனமாகவும் , துவாபரயுகத்திற் 
குருவிந்தவனமாகவும் , கலியுகத்தில் 
உலகத்தாராலே பூஜிக்கப்பட்டது . அந்த க்ஷேத்திர விருக்ஷ 
தரிசனத்தினாலேயே பிரமஹத்தி முதலிய பாபங்கள் நசிக் 


அந்தப் 


ளாகவே 


வில்வவனமாகவும் 


கின்றன . 


ஆதி பிரம கற்பத்திலே பிரமதேவர் அதிதியின் புத்திர 
னாகிய சூரியபகவானுக்கு ஒரு சக்கிரமுள்ள ரதததையும் 
ஒரு குதிரையையுங் கொடுத்து , ஜோதி சக்கிரத்திற் சஞ்சரிக் 


திரு ஆடானைத் தலபுராணம் 
கும்படி ஆஞ்ஞாபித்த பிரகாரம் , சூரியபகவான் குதிரையை 
சதத்திற் பூட்டி , மேரு பர்வதத்தின் சிகரத்திலிருந்து 
செலுத்த எத்தனித்ததில் , அவ்விரதம் ஒரு சிறிதும் செல்ல 
வில்லை . அப்பொழுது புத்திமானான சூரியபகவான் , மனக் 
கவலை அடைந்து , ரதத்தின் சமீபத்தி லிருந்து கொண்டு 
காரியசித்தியின் பொருட்டு , சிரேஷ்டமான மந்திரத்தினாலே 
பிரமதேதவரைத் தியானம் செய்தார் . பிரமதேவர் பிரத்தியக்ஷ 
மாகி , " எவர்கள் பரமசிவனைப் 

பூஜை 

செய்யாமல் 
அறிவின்மையால் தங்கள் காரியத்தைத் தொடங்குகிறார் 
களோ அவர்கள் காரியசித்தி அடைகிறதில்லை . இந்த விஷயம் 
முதலிலேயே உமக்குச சொல்லப்படவில்லை . உம்முடைய 
பிதாமூலமாகப் பஞ்சாக்ஷர மந்திரத்தை அறிந்து , பரிசுத்த 
மாகிய ஜம்பூத்தீபத்திற் , கர்மபூமிபிற் புண்ணிய நதிக்கரைக 
ளில் , உத்தமஸ்தலங்களில் , நவரத்தமயமான லிங்கங்களைப் 
பூஜைசெய்வாயாக . இரகத்திற்குத் தடை 
எதுவரை கால சக்கிரமானது கழலுகிறதோ அதுவரை ஒரு 
புரவியையும் ஒரு சச்கிரத்தையு முடைய ரதம சஞ்சரிக 
கும் . நவக்கிரகங்களுக் கெல்லாம் தலைவனாகச சஞசரிக் 
கவும் போகிறாய் ; நிசசயம 

என்று சொல்லிப் பிரமதேவர் 
மறைந்தார் . கதிரவனும் நான்முகன் அநுக்கிரகித்தபடிப் 

க்ஷேத்திரங்களுக்குள் மிகவும் பரிசுத்தமான 
பாண்டிய தேசத்திற் காளீசுரருக்குத் தென்கிழக்கில் , இரண்டு 
யோஜனை தூரத்தில் , மணி முத்தா நதிக்கரையில் பாரிஜாத 

த்தில் , உரோமசர் , மார்க்கண்டேயர் , முதலிய ரிஷிகளைப் 
பார்த்தும் , பாரிஜாத விருக்ஷத்துக்குக் கீழ்பாகமாகவும் , ஒரு 
பாணக்கிடை தூரத்தில் , தனது பெயரால் முன் தீர்த்தம் 
உண்டு பண்ணியும் , அந்தத் தீர்த்தத்துக்கு நிருதி திசையில் 
உள்ள மிகச்சிறந்த மணிமயமான லிங்கத்தையும் , மிகக்கருணை 
பொருந்தினவளாயும் , சர்வலக்ஷணங்களும் அமையப் பெற்ற 


உண்டாகாது . 


புண்ணிய 


சைவாகம் 


இந்த 


சூரியன் பூஜித்தது 
வளாயும் , சிநேகவல்லி என்கிற பெயருள்ளவ ளாயுமுள்ள 
மகாதேவியையும் 

விதிப்பிரகாரம் 

தன்னா 
லுண்டாக்கப் பட்ட தீர்த்தத்தினால் அபிஷேகஞ் செய்து 
பூஜித்தும் , பரமசிவனது திருவருளைப் பெற்று விக்நேசுரர் 
முதலானவர்களைச சைவாகம விதிப்படி , மந்திர மறிந்தவர்க 
ளுடன் பிரதிஷ்டை செய்தும் , தான விரும்பிய வரங்களை 
அடைந்தான் . இதனால் அந்த க்ஷேத்திரமானது ஆதிரந்நோய் 
வரம் என்ற பெயரை உடையதாயிற்று . சூரிய தீர்ததத்தில் 
ஸ்நானம் செய்தால் சோமாஸ்கந்த ருடையவும் சூரியனுடைய 
வுய அநுக்ரகததினாலே சகல காரியங்களும் சிகதியாகின்றன . 
இந்த க்ஷேத்திரத்தின் மகிமை வேறொக க்ஷேத்திரத்துக்கும் 
கிடையாது 

ஸ்தலமானது தவசிரேஷ்டர்களால் 
துதிக்கப் பெற்றது . இந்த ஸ்தலததின பெயரை 

பயரை உசசரித் 
தால் ஜோதிஷ் டோமயாகம் செய்த பலன் கிடைக்கின்றது . 
இந்தத் தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தவர்கள சூரிய லோகததை 
அடைகிறார்கள . சூரிய மந் திரததை ஜெபித்துக் 
கொண்டு இந்தத் தீர்த்தத்தில் ஸ்நான ஏ செய்ய வேண்டும் 
அவ்விதம ஸ்நானஞ் செய்பவர்களுடைய பிதுருக்களெல்லாம் 
அநாதியான பரமபொருளை 

பொருளை அடைகிறார்கள் . இவ்விதமாகவே 
சூரிய பகவான புண்ணிய நதிக்கரைகளிற சிவலிங்க பூஜை 
செய்த மற்ற ஸ்தலங்களையுஞ் சொல்லுகிறேன் : 

தாமிரவருணி நதிக்கரையில் , அர்ச்சுன விருக்ஷம் 
அடையாளமுள்ள உத்தமமான ஒரு ஸ்தல மிருக்கின்றது . 
காவேரியின் வடகரையில் கோடீசுரருக்கு மேல் பாகத்தில் 
ஆமபிரேச சென்று பிரசித்தி பெற்ற இலிங்கமானது இருக் 

அதன் மேற்கே ஒரு யோசனை தூரத்துக்கு 
மத்தியில் ஜோதீபலவாரென்று பெயருள்ள லிங்கமானது 
இருக்கின்றது . கிருதமாலா நதிக்கரையில் , ஆலாசிய கூேத் 
திரத்துக்குக் கிழக்கில் , பார்வதியுடன் அந்தரங்கேசுவா 


யனுடைய 


கின்றது . 


Err 


கின்றது . 


திரு ஆடானைத் தலபுராணம் 
சென்று பெயருள்ள பிரவாளலிங்கம் குளமூலத்தி லிருக் 

அந்த லிங்கத்தை உதயகாலத்தில் தரிசிப்பவன் 
முகதனாகின்றான் . அந்த லிங்கத்து ஈசானதிக்கு வடக்குக் 
கோணத்தில் புத்ர தீப விருக்ஷத்தடியில் முக்தேசுவர ரென்னும் 
இலிங்கமூர்த்தி வீற்றிருக்கின்றார் . அவரைத் தரிசித்த 
அளவிற் குஷ்டம் முதலிய பிணிகள் நிவர்த்தியாகும் . அந்த 
மூர்த்திக்குத் தென் பக்கத்திற் கஜதீர்த்த மென்றொரு தீர்த்த 
மிருக்கின்றது , காவேரியின மேல் கரையிற் ஸ்ரீபாண்டு 
ஸ்தானத்துக்கு வடககே இலந்தை விருக்ஷத்தடியிற் பதரில் 
வர ரென்கிற லிங்கமிருக்கிறது . அந்த 

விருக்ஷ தரிசன 
மாததிரத்தினாலே யே யோகஞான முண்டாகும் . 

யோக 
ஞான ததை விருமபுவோர் அந்த விருக்ஷத்தை அவசியம 
தரிசிக்க வேண்டும் . அதனால் முகதியையும் அடையலாம் . 
ஐயமில்லை . மிகப்பு நிதமான 

பாலாற்றங்கரையில் சகதீ 
சுரருக்கு மேற்கில வனனி விருக்ஷத்தடியில் வைடூரிய 
மயமான லிங்கமிருக்கிறது . அதைத் தரிசித்த மாத்திரத்தில் 
பிரமஹத்தி முதலான பாவங்கள் 

விலகுகின்றன . 
விலிங்கத்துக்கு மேற்கில் குருவிந்த விருக்ஷத்தி னடியில் 
கோமேதலிங்கம இருக்கின்றது . 

அதைத தரிசிப்பவர்களின் 
பிதுருக்கள் சுவர்க்கத்தை அடைவார்கள் . ஸ்கந்த நதிக்கரையில் 
கரண்டேசுரருக்கு மேற்கில் வில்வமரத்தடியிற கபத்தீசுர 
ரென்கிற லிங்க மிருக்கின்றது . இந்த லிங்கத்தைப் பூஜித்தாற் 
சர்வ ஐசுவரியங்களும உண்டாகும். துங்கபத்திர நதிக்கரை 
யில் விரூபாக்ஷருக்கு மேற்கில் நாவல் விருக்ஷத்தடியில் 
கிரணேசுரர் வீற்றிருக்கின்றார் .. அவரைத் தரிசித்தாற் 
புத்திர னில்லாதவர்கள் புத்திரனை அடைவார்கள் . இவ்விதம் 
புண்ணிய நதிக்கரைகளிற் சூரிய பகவா னானவர் சிவலிங்கங் 
களைப் பூஜை செய்து , பரமசிவனது திருவருளைப் பெற்று , 
ஜோதி சக்கிரத்தில் இரதத்தைச் செலுத்திச் சஞ்சரிக்கலானார் . 


இவ் 


எ 


வாருணி சாபமடைந்தது 
சந்திரன் முதலான எல்லாக் கிரகங்களும நக்ஷத்திரங்களும் 
மேடமுத லான ராசிகளும் சூரியனுக்குட்பட்டே சஞ்சரிக 


கின்றன 


51. வாருணி சாபமடைந்தது . 

(வருண புதல்வன் வாருணி ) 
சூத முதிவர் சொலலுகிரார் . சௌநகரே ! கேளும் . 
சர்வ பாவங்களையும் போககக கூடியதாயும க்ஷேத்திரங்களுள 
மேலானதாயு முளள ஸ்தானததிற சூரியனாலே பூஜிக்கப்பட்ட 
ஆதி ரத்நேசுரருக்கு ாசான திக்கில் சூரியன உண்டாக்கிய 
தீர்த்தமொன றிருக்கிறது . அதில் ஸ்நானஞ் செய்தால் சர்வ 
சித்திகளு முண்டாகும் . மூல மூர்த்திக்குத் தெற்கில் ஐம்பது 
பாணக்கிடை தூரத்தில் மார்க்கணடேயரால் உண்டுபண்ணப் 
பட்ட வட்ட மானதொரு தீர்தத மிருக்கின்றது . இதனைப் 
பிரமவாதிகளான முநிவர்கள , சவ ரோகங்களையும் போக் 
கடிப்பதும் சிவபரீ திகரமா யுள்ளதும் மங்களகர முள்பாதுமான 
மார்க்கண்டேய தீர்த்தமென்று சொலலுகிறார்கள் . மூலவ 
ருக்கு வடக்குத் திக்கில் ஒரு குரோச தூரத்தில் துருவாசரது 
சாபத்தை அடைந்த வருணபுத்திரனின் சாப நிவிருத்திக 
காக வருணனால் உண்டுபணணப்பட்ட தீர்த்தமிருக்கின் . 
மூலஸ்தானத்துக்குத் தென்கிழக்கில் , இரண்டு பாணக்கிடை 
தூரத்தில் , மஹா 

பாதகங்களையும் நிவர்த்திக்கக் கூடிய 
அகஸ்திய தீர்தத மிருக்கின்றது . 
இவ்வாறு சொல்லக கேட்ட சௌநகர், 

வருண 
புத்திரனை யார் சபிததார்கள் ? 

பெறுமபடியான 
கோபம் வரும்படி அவன் செய்த பிழை யாது 

? எவ்விதம் 
இத்தலத்திற் சாபவிமோசனம் ஆயிற்று ? எல்லாவற்றையும் 
சொல்லியருளல் வேண்டும் 

சூத முநிவரைப் 


FTUD 


எனறு 


भ 


தபசிக்கு 


. 


திரு ஆடானைத் தலபுராணம் 
பிரார்த்திக்கச் சூத முநிவர் சொல்கிறார் : சௌநகரே ! 
கேளீர் : முன்னாளில் ரதந்தர கற்பம் நடக்குங்கால் , கிருத 
யுகத்திற் புஷ்பபத்திரை என்ற நதிக்கரையில் 
இருப்பிடனாகிய துருவாசர் என்ற மூவர் பரமபொரு 
ளிடத்திற் செலுத்தப்பட்ட மனதுடையவராய் மிகவுங் கடூர 
மான தபசைச செய்து கொண் டிருந்தார் . அசசமயம வருண 
னது புதல்வன் தனது தூதர்களோடு கூட இரதத்தில் பறிக 
கைலாச பருவதத்தை யடைந்து , 

சிவபிரானை வணங்க 

, 
தனது உலகத்துக்குத் திரும்பிப் போகும் பொழுது, துருவாச 
முநிவரது ஆசிரமத்தை அடைந்து , மதத்துடன் கூடினவனாய், 
முநிவரை லக்ஷயம் செய்யாது போனான் . அவனுடைய 
மதத்தை அறிந்து , முநிவர் அதை நிவர்த்திக்கும் பொருட்டுக் 
கடுஞ்சினங்கொண்டு , அவனுடைய முகம ஆட்டின் முகமாகவும் 
மற்ற சரீரம யானையின் உறுப்புப்போலாகவுஞ சபித்தார் . 
அம் முநிவரின் சாபத்துக்குப் பயந்தவனாய் , வருண புத்திரன 
முநிவரை யடைந்து , அவரது பாதங்களில் விழுந்து நமஸ் 
கரித்து , அவரைத் திருப்தியுறச செய்து , பிறகு அவர் சந் 
தோஷமுள்ளவரானதை யறிந்து சாப நிவிருத்தியைப் பிரார்த் 
தித்தான் . உருக்கின பொன்னுக்குச சமானராயும் , பிராமண 
ராயும் , உலகத்தினாலே பூஜிக்கப்பட்டவராயு மிருக்கிற துரு 
வாச முநிவரும் கோபம் நீங்கினவராய்ப் பின் வருமாறு சாப 
நிவர்த்தியை யருளினார் : 

வருண புதல்வனே ! நீ பிரா 
மணனை அவமதித்தபடியாற சபிக்கப்பட்டாய் , சாபத்தை 
அநுபவித்தே தீரவேண்டும் . எனது வார்த்தை உண்மை 
யற்றதாய் இராது . பன்னிரண்டு வருஷகாலம் என்னாற் 
கொடுக்கப்பட்ட சாபத்தின் பலனை அனுபவித்துப் பிறகு , 
அகஸ்தியருடைய மொழியினால் உனது பிதாவாகிய வருண 
னுடன் , நீ பாரிஜாதவன மத்தியி லிருக்கிற ஆதி ரத்நேல்வா 
ஸ்தலத்தையடைந்து , அவ்விடத்தில் மார்க்கண்டேய தப 


யானை 


வடி 


நாற்கால் 
தவகளில் 


வாருணி சாபமடைந்தது 
சிரேஷ்டரிடமிருந்து பஞ்சாக்ஷர மந்திரோபதேசம் பெற்றுப் 
பிறகு சூரிய தீர்த்தத்தில் ஸ்நாந ஞ செய்தவுடன் , 
வினின்று நிவர்த்தியடைவாய். அந்த க்ஷேத்திரத்துக்குச் 
சமானமும் , அந்தத தீர்த்தததுச தச சமான மடம் உலகில் 
வேறென்று மில்லை ; இருக்கப் போகிறது மிலலை; வருண புதல 
வனே ! ஒரு பொழுதும் பிராமணகளை அவமதிதத லாகாது . 
பிராமண !! களை அவமதிக்தால் மிகப பாவம உண்டாகும் . 
செம்பு முதலான 

ஃலாகஙகளிற சுவர்ணமும் , 
பிராணிகளிற பாவா , நதிகளிற க 50 நாடி!! , 
மஹா விஷ்ணுவும் , பிரகாசம் பொருந்திய வஸ்துக்களிற் 
சூரியனும் , பக்ஷிகளிற கருட னு 1 , 1 ஸங்களில் அமிர்தமும் , 

, 
தகிக்கிற பதார்ததங்களில் அக்கினியும், மந்திரங்களிற பிரணவ 
மும் , ஜபங்களிற் பஞ்சாஷர ஜபமும் போல , மனிகாகளிற் 
பிராமண கள சிரேஷ்டர்கள் . பிராமணாகளிலும் ( 61, னிகள் 
பெரியவர்கள் . 

பரானிகளைகட லும் பிரம் நிஷ்டர்கள் 
பெரியவர்கள் இவர்களைக் காட்டிலும் மோக்ஷககை நம்பு 
கிறவர்கள பெரியவா கள . இல்களினும யோகத்திலி ருப்பவர் 
கள் பெரியோர்கள் . இவ்விதமே மேனமேலும் அறிந்து கொள் 

இத்தகைய அறிவாளவன பிராமணர்களை அவ 
மதிக்க மாட்டான . பிராமணனை அவமதிததகினா லுண்டான 
பாவமானது யாண் நிரு தடைபபடுகிறதில்லை. அநேகவித 

பிராயச்சித்தங்களாலும் ஒருபொழுதும் நிவர்த்தி 
அடைவது மில்லை. 

உலகத்தில் எல்லாச சில க்ஷேத்திரமும் 
சிவதீர்ததமும மேலானவைகளே . சிவதீர்த்தங்களிற் பிராம 
ணர்களின் அநுமதி பெற்று ஸ்நானம் செய்து , சக்திக் கியன்ற 
வாறு தானங்களைச் செய்து , பகதியுடன் சிவபிரானை அர்ச்சித் 
துச் சாபத்தினின்றும் நிவர்த்தியடையப் போகின்றாய் 
இவ்விதம் துருவாசமஹரிஷி சொல்லக் கேட்ட வருணனிக 
புதல்வன் அந்த க்ஷணத்திலேயே ஆட்டின் தலையையும் யானை 


வாயாக . 


மான 


கா 


திரு ஆடானைத் தலபுராணம் 
யின் உருவத்தையு மடைந்தான் . அந்த வடிவத்துடனே யே 
உலகத்திற் சஞ்சரித்தான் . வருணன் 

ருணன் எல்லா விருத்தாக 
தததையு ம தூதர்கள் மூலமாகக் கேள்வியுற்று , மிக வருத்த 
மடைந் தவனாய்த தனது புதல்வனின் சாபநிவர்த்தியைப் 
பற்றி நினைத்துக் கொண்டே , தன துலகத் திருந்தான் . சில 
காலஞ சென்றதும் நற்காலததின பயனினாலும் , வருண 
ணுடைய புண்ணிய வசத்தாலும் அகஸ்திய மகா முநிவர் 
வருணனுடைய லோகத்தை யடைந்தார் . லோகபாலனாகிய 
வருணனும் முநிசிரேஷ்டராகிய அகஸ்திய முதிவரைப் 
பார்த்த அளவில் , எழுந்து எதிர் கொண்டழைத்தும் , அதிதி 
பூஜையை ஆறுவிதமான அமுதுகளினாலே செயவித்தும் , 
பிறகு அவரை உயர்ந்த ஆசனத்தி லமர்ந்திருக்கச் செய்து , அம் 
முதிவரை யடைந்து , தன புதலவன யானை வடிவா யிருத்தலை 
யும் அதன் காரணமான துருவாச மதிவரின சாபம முதலிய 
வற்றையும் தெரிவித்துக் கொண்டான . அகஸ்திய முநிவரும் 
வருணனசொன்ன விருத்தாந்தத்தைக கேட்டு , " வருணனே ! 
பயப்பட வேண்டாம என்று 

சொல்லிவிட்டுப் பிறகும் 
ஆலோசித்தார் . உலகங்களிலுள்ள புண்ணியதீர்த்தங்களையும் , 
புண்ணிய க்ஷேத்திரங்களையும் , புண்ணிய நதிகளையும் , புணணிய 
ஆசிரமங்களையும் எண்ணினார் . அவ்விதமே 

முநிவ 
கூட்டங்களினாற சேவிக்கப்பட்டதாயும் பரிசுததமான தாயு 
மிருக்கிற வேகவதி நதியையும் வகுளம் என்ற பெயருள்ள 
இடத்தையும் யோகமகிமை பினால நினைத்தார் . அப்பால் 
உத்தம ஸ்தலமானது நினைவுக்கு வந்ததைப் பற்றிச சந்தோஷ 
மடைந்தார் . 


வரது 


52. வாருணி சாபநீங்கினது . 


கவனமாயக 


சூத, முநிவர் சொல்கிறார் : மிகவும் புத்திசாலியான 
சௌநகரே ! பாபங்களை நாசஞ் செய்கிறதான ஸ்தானம் 
அகஸ்தியராலே வருணனுக்குச சொல்லப்பட்டதை விரித 
துரைக்கின்றேன் . 

கேட்பீராக . அகஸ்தியர் 
சொன்னதாவது : லோகபாலனாகய வருணனே ! உனதுபுத்திர 
னுக்குத துருவாச மஹரிஷியினா லேற்பட்ட சாபத்துக்கு 
நிவர்த்தியைச் சுலபமாகச சொலலுகிறேன . கா வேரிந் திக 
கரையின 

தெனபககத்திற் பாண்டியராஜனது வேகவதி 
நதியினுடைய வடக்குக்கசையில பரி காரி ஈரருக்குத் 
தென்கிழக்கில் , இரண்டு யோஜன தூரக்தில், உத்தமமாயும் , 
மிகப் பெரியதாயும ஆதிரத்நேரா வரம் என்ற பெயரை உடைய 
தயும் உள்ள ஆதிரதநேச ஸ்தானமும் வகுளாணணியமும் 
இருக்கின்றன . ஆதிரதநோவரமெனற இந்த ஸ்தலமானது 
பரிசுததமானவைகளுக்கு 

பரிசு ததமானதாயும் 
பிராணிகளுக்கும் முகதியளிப்பதாயு மிருக்கின்றது . இதன் 
மகிமையையும் பரி , ததத்தையும் அடிக்கடி கேட்டும் தெவிட் 
டுவதில்லை நீ இத் தலத்துக்குயானைவடிவான உனது புத்திர 

டன் சீக்கிரமாகப் போயச சகல பாபங்களையும் போக்குவ 
தாயும் மங்களகரமாயு மிருக்கிற சூரியதீர்த்தத்தில் , அவனை 
நீராடச செய்து கரையை அடைந்தவுடன் , அவன் யானையுரு 
வம் நீங்கி, முன் போலத் தன துருவத்தை அடைவான் . இது 
நிச்சயம் . அதுமுதல் இந்த க்ஷேத்திரத்துக்குக் குஞ்சரபுர 
மென்ற பெயரும சிவலிங்கப் பெருமானுக்குக கஜேசா என்ற 
பெயரும ஏற்படும் . வருணனே ! இச்சமயத்தில் மிருகண்டு 
வின் புத்திரனாகிய மார்க்கண்டேய முநிவரை யடுத்துப் பக்தி 
யுடன் வணங்கி , அவரால் உனது புத்திரனுக்கு உபதேசம் 
செய்லித்துத் , தக்ஷிணாமூர்த்தி சந்நிதியில் நியமத்துட 


/ 


எலலாப் 


நான் 


மாக 


வருணன் 


தன் 


திரு ஆடானைத் தலபுராணம் 
னிருந்து , ஆறுலஸுந்தரம் பஞ்சாக்ஷர மந்திரத்தைச் செபிக்கச் 
செய்வையே யாகில் சாபநிவர்த்தி உண்டாகும் . பரமசிவனும் 
பிரசநநராய் உனது புத்திரனுக்கு வரத்தைக் கொடுப்பார். 
அதன் பிறகு சிவபிரானது உத்திரவைப் பெற்று , இந்த 
ஸ்தலத்திற் புண்னிய தீர்த்தத்தையுண்டு பண்ணுவாயாக . இந்த 
ஸ்தலம் யோகமகிமைபினாலே உனக்குச சொல்லப்பட்டது . 

சொனனவை முற்றிலும் உணமையே ? சந்தேகிக்க 
வேண்டாம் . சூத முநிவர் பினனுல், சொல்லுகிறார் . இவ்வித 

அகஸ்திய முநிவரிடம் கேட்ட 
புத்திரனுடன் பாரிஜாதவனத்தை அடைந்து 

அகஸ்திய 
முவர் கூறியவாறே எல்லாவற்றையும் செய்தான் . அந்த 
ஸ்தலத்தில் வருணனின் புதல்வனாகிய பிருகுவும் சாபத்தி 
னின்றும் நீங்கிப் பழைய சரீரத்தைப் பெற்று மார்க்கணடேய 
முநிவரிடம் சிறந்த பஞ்சாக்ஷர மந்திரததையும் மற்றுஞ் 
சிவபிரானுக்குத் திருப்தி உண்டுபண ணுகிற பலவற்றையுந 
தெரிந்து , அம்முதிவருத்திரவின்படி தக்ஷிணாமூாத்தி சந்நிதி 
யிற் பஞ்சாக்ஷர ததை ஆறுலக்ஷந்தரம் ஜூததார். பிறகு 
சிவபிரான் பிருகுவின முன் தோன்றினார் . சந்திரனைச் சிரசி 
லுடையவராயும் , மூககண்ணராயும் , பார்வதியுடன் கூடிய 
வாயும் , சமசாரத்திலிருந்து விடுவிக்கிறவராயும் இருக்கிற 
சிவபெருமான் பிருகுவை நோக்கிப் பரம சந்தோஷத்துடன் 
சாபத்தினின்றும் விடுபட்டவனாகிறாய் என்று உரைத்தார் . 
அமிர்தமபோன்ற அமமொழியைக் கேட்டுப் பிருகு முநிவர் 
மிகவும் சந்தோஷமுள்ளவராய் , வேத வாக்கியங்களாலும் , 
புராண மத்தியிலுள்ள வாக்கியங்களாலும் , சக்திக் கியன்ற 
வாறு ஸ்தோத்திரம் செய்து , சிவபிரானது திருவடிகளில் 
விழுந்தார் . பரமசிவனும் முதிவரை ஆலிங்கனம் செய்து 
வேண்டிய வரங்களை அளித்தார் . முநிவர் சந்தோஷத்துடன் 
தமது பிதாவாகிய வருணனோடு கூடப் பாமசிவனுக்கு வட 


கங் 


வாருணி சாபநீங்கினது 
திசையிற் பிராமண சாபத்தை நீக்குவதாயும , மிகப் பரிசுத்த 
மாயும் , வாருணமென்ற பெயருள்ளதாயும், இருக்கிற மிகச 
சிறந்த சக்கிர தீர்த்தத்தையும் , அதற்கு மேல் திசையில 
தமது பெயருள்ள லிங்கததையும் , சைவாகம விதிப்படி 
பிரதிஷ்டை செய்து , சாப விமோசனம் அடைந்தவராகி , மகா 
பாக்கியவந்தராய்த் தமது தூதர்களோடு , மூன்று மாதகாலம் 
அவ்விடத்திலேயே சந்தோஷமாக வசித்து வந்தார் 
முதல் அத்தீர்த்தம சாபத்தைப் போக்கக்கூடிய தாயிற்று . 
யாவராயினும் இந்தத தீர்த்தத்தில் நீராடினமாத்திரத்திலே 
வருண புத்திரனைப்போல் சாபத்தினின்றும் 

விமே சனம் 
அடைவார்கள இந்த க்ஷேதகிரகதின மகிமையை அதில் 
வசிக்கும் வருணபுத்திரன் , மார்க்கண்டேயர் மூலமாகச செவி 
யுற்று , அவ்விடத்திற சிவபிரானுக்கு வில்வ தளத்தினாலே 
அர்ச்சனை செய்தான் . அந்த ஸ்தலத்தில் 
னாற சிவபிரானை யாச்சிப்பவன் தனது கோடி குலத்துடன் 
சிவலோ கததிற் பூஜிக்கப்படுகிறான் . வில்ல விருக்ஷத்னத 
வலம் வந்து பஞ்சாக்ஷர மந்திரத்தை ஜபஞ் செய்து வில்ல 
விதழ் , வில்வ புஷ்பம் இவைகளைச கொண்டு பரமசிவனை யர்ச் 
சிப்பவன மன சுததியை யடைகிறான் . சோமவாரங்சளிலும் 
சூரிய வாரங்களிலும் செய்யும் பூஜைபின் பலன் எண்ணத 
தக்கதில்லை . ஆகையால் தினந்தோறும் வில்வ இதழினாற பூஜை 
செய்தல வேண்டும் . பௌர்ணமையிலும் , அமாவாசையி 
லும் , சூரிய சந்திரர்களுடைய கிரஹண காலங்களிலும் , வியதி 
பாத புண்ணிய காலத்திலும் , சங்கராநதி புண்ணிய தினத்தி 
லும் , ஜன்மநக்ஷத்திரத்திலும் , வில்வத்தினாற்செய்யும் அர்ச்சனை 
வஞானத்தை யளிக்கும் . இன்னுமுள்ள புண்ணிய காலங் 
களிலும் , தாய்தந்தையர்கள் இறந்த தினத்திலும் , வில்வ 
இதழினாற் சிவபெருமானை அர்ச்சித்தால் அவ்வப் பிதி 
ருக்கள் அந்த க்ஷணத்திலேயே நரகத்தினின், விடுபடு 


வில்வ இதழி 


ஒரு 


பிண்டவடி 


திரு ஆடானைத் தலபுராணம் 
வார்கள் . அர்ச்சித்தவனும் தன் வம்சத்தவர்களோடு அழி 
வற்ற பதத்தை யடைகிறான் . இந்த வில்வ விருக்ஷத்தி னடி 
யிற பிதிருக்களுக்குப் பிணட ம அளிததாற் , பின் 
வான அன்னம எவ்வளவு எண்ணிக்கை யுடையதோ , 
அவ்வளவு வருஷகாலம் பிதிருக்கள் சிவலோகத்தில் வசிப் 
பார்கள் . இந்த ஸ்தலத்தில் வில்வ இதழினாற் செய்யும் 
அர்சசனை மிகவும் விசேஷம் . உலகத்திலுள்ள ஸ்தலங்களிற் 
சிவபிரானை வில்வ இதழினால் அர்ச்சித்தல் மிகச சிறந்தது . 
அவற்றுளளும் இந்த ஆதிரத்நேச்வரம் என்ற ஸ்தலத்திற் 
செய்யும் பூஜையானது அளவில்லாப பயனை அளிக்கின்றது . 
உலகத்திலுள்ள க்ஷேத்திரங்க ளெல்லாவற்றுள்ளும் இந்தக் 
கஜபுரமென்கிற க்ஷேத்திரம் 

மிகச்சிறந்தது . 

இவ்விதமாக 
மார்க்கண்டேய முநிவரிடங் கேட்ட வருணணின் புதலவன் 
அம்முறைப்படியே அந்த ஸ்தலத்திலேயே வில்வமாததை 
வணங்கிச் சிவபூஜையையும் செய்து , கதிரவனது காந்தியைக் 
காட்டிலும் வளிமிகுந்து கோடி சூரியருக்குச் 
மாய் மிகப்பிரகாசம் பொருந்திய இரத்தினங்களைத் தீபத்துக் 
காகச் சந்நிதியிற் சமர்ப்பித்துசசிவனடிகளிலும் சாத்தினான் . 
அதன் பிறகு வருணனும் ஆதிரத்நோயவரது சந்நிதியிற் 
புண்ணிய தீர்த்தததை உண்டாக்கிக 

முதலான 
நதிகளை அதில் ஆவாஹனம்செய்து நீராடினான் . அப்புண்ணிய 
தீர்த்தத்தில் மூழ்கின வர்கள் மிகச்சிறப்புற்ற சிவலோகத்தை 

கிறார்கள் . ஆகையால் வியில் இப்புண்ணிய 
தீர்த்தத்தில் எவ்விதத்திலாவது ஸ்நாநஞ் செய்யவேண்டும் . 
வருணனின் புதல்வனும் தனது தநதையுடன் தன துலகத்தை 
அடைந்தான் . பாவத்தை அகற்றுகிறதாயும் , மிகச்சிறந்ததாயு 
மிருக்கிற , இந்த விருத்தாந்தத்தை அன்புடன் படிப்பவரும், 
எழுதுகிறவரும் , காலையில் அனபுடன் கேட்பவரும , ஆதிரத் 
நேபா வரது முன்னிலையில் நித்திய முகதராவார்கள் . சிவ 


சமான 


கங்கை 


மகா 


கரு 


மார்க்கண்டேயர் பூஜித்தது 
லோகத்தை அடைந்து நித்திய முகதராய்ச் 
ளாற் சூழப்பெற்று மிருபபார்கள. 


சிவகணங்க 


53. மார்க்கண்டேயா பூஜித்தது 
சௌநகர் பின்னும் சூத மநிவரை 

சூத முநிவரை நோக்கி , வியாச 
மஹரிஷியின டேரே , 

புத்தியிற சிறந்தவ சொற் 
சுவையுள்ளவர்களிற சிறந்தவரே ! மகாதமாவாகவும் பகதி 
மானாகவு மிருக்கிற மார்க்கணடேய முரிவரது சரித்திரத்தை 
யும் இன்னும் ஸ்தலததின மகிமையையும் திருவாய்பலாக 
தருளல் வேண்டுமென்று பிரார்த திசகா சூதமுநிவர் சொல்லு 
கிறார் . சௌாகரே கேடபவாகளின பாவங்களை விலக்கு 
வதும் ஆயுள் விருத்தியைச செய்கிற நும் சிவபிரானுக குகந்த 
தும பரிசு ததமான தும மோக்ஷபலனை யளிக்கிறதுமான மாாக 
கண்டேய முகிவர து சரித்திர கதைச சொலலுகிறேன கேளும் 
என்று சொல்லுகிறார் : 

சிவபகதராயும் , பிராமணோக்தம் பாயும் , தவசுபேஷ் 
ராயு மிருக்கிற மார்ச்கண் டேய ரெனபவர் திருக்கடவூரிற் 
பரமசிவனது திருச சாந்நித்தியத்தினால் , யமதர்மராஜனிட 
மிருந்து விடுதலை யடைந்து , அழிவற்ற தன்மை யடைந்த 
வுடன் பஞ்சாக்ஷய ஜபம் செய்யும் பொருட்டு, எல்லா முகவர் 
களுடன் , உததம புண்ணிய ஸ்தலங்களிற சஞசரித்து வந்தார் . 
சிவபிரானுக குகந்ததாயும் , உததமமாயு மிருக்கிற ஆதிரத் 
நேபாவர மென்கிற இப்புண்ணிய ஸ்தலத்தை முதலில் 
அடைந்து , 

சௌதமா முதலான தபசிகளுடன் , 
தோஷமாக வசித்துவந்தார் . கஜேசருக்குத் தென் பாகத் 
தில் , ஒர் அழகான புணணிய தீர்த்தத்தை உண்டு 
பணணித தமது பெயரினாலே 

செய்தார் . 
அந்தத தீர்த்தத்துக்கு மேற்றிசை பில் மார்க்கண்டேயம் 


சந் 


விளங்கச 


கண் 


சாலை 


UDLA 


சந்தோஷ 


திரு ஆடானைத் தலபுராணம் 
என்ற இலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து , 

, 

தன்னாலே 
சிருஷ்டிக்கப்பட்ட தீர்ததத்திற் பஞ்சாக்ஷ / 

பஞ்சாக்ஷர மந்திரகதினா 
லும் , ருத்ரமந்திரத்தினாலும் , கங்கை முதலிய நதிகளை 
ஆவாஹனம் செய்தார் . இவ்விதம் மார்க்கண டேயர் தீர்த்த 
கரையில் இலிங்கத்தை ஸ்தாபிதது , அவ்விடத்திலேயே பர்ண 

அமைத்துத் தினந்தோறும் குடுமபததுடன அகநி 
ஹோத்திரம் செய்து கொண்டு, வில்வ இகழ்களாலும் , சிவபிரா 
னுக் குகந்த பற்பல சுகந்த மலர்களாலும் , பகதியுடன் சிவனை 
அர்ச்சித்தும் , பதினாறுவிதமான உபசாரங்களுடன் , சாலி 
அன்ன ததை நிவேதனஞ் செய்தும் , சிறிது காலம் அத்தலத் 
திலேயே வசித்து வந்தார் இவ்வித மிருககுங்காற் பகவா 
னாகிய பாரிஜாத கஜோவர் மார்க்கணடேய முநிவருக்குப் 
பிரசநநமாகிப் 

மடைந்தேனென்று 
சொல்லிக்கொண்டே முதிவரைப் பார்ததுப் பின் வருமாறு 
திருவாய் மலர்ந் தருளினார்: 
ஆசார சீலனே ! 

எனது பக்தனாகய மார்க்கண் 
டேயனே ! உன்னிமிததம சொல்கிறேன கேள் . உலகத்தில் 
எனது பக்தர்களுக்கு அவமானத்தை விளைவிக்கின்றவர்கள் 
முன யமதர்மராஜன் உதைபட்டது போல நாசக்தை அடை 
வார்கள் . விபூதி ருத்திராக்ஷத்தை நிந்திக்கின்ற நரா தமர்கள் 
எனக்கு விரோதிகளாகி நரகத்தில் விழுவார்கள் . மார்க்கண் 
டேயனே ! ருத்திராக்ஷ விருக்ஷம் வில்வ விருக்ஷம் 
எனது கண்ணீரிலிருந்து உண்டானவைகள் . இவைகளைக் 
காட்டிலும் உயர்ந்தது உலகத்தில் வேறொன்றுமில்லை . இவ் 
விரண்டு விருக்ஷங்களும் எனக்குச் சமானமானவை . ருத்தி 
ராக்ஷத்தை அணிவதாலும் வில்வார்ச்சனை செய்வதாலும் 
விசேஷ புண்ணிய முண்டாகின்றது , இந்த ரகஸ்யமானது 
முன்னால் விஷ்ணுவுக்கு எடுத்துரைக்கப்பட்டது . இந்த 
ரகஸ்யத்தை லக்ஷமியானவள் தனது புருஷனாகிய 


: 


வைகள் 


மகா 


கஎ 


13 


மார்க்கண்டேயர் பூஜித்தது 
விஷ்ணுவிடம் கேட்டு வில்வவிருக்ஷத்தை அடைந்தாள் . அப் 
புண்ணிய விருக்ஷத்தின் அடியில் வாசஞ்செய்ததின் பயனாக 
உலகங்களெல்லாவற்றிலும் பூஜிக்கப்பட்டாள் . பரமசிவனது 
பிரதம் பக்தராகிய மகாவிஷ்ணுவின் சௌபாக்கியத்தையும் 
அடைந்தாள் . மார்க்கண்டேயனே கேட்ட மாத்திரத்திலே 
பாவத்தை விலக்குகிறதாயும் , சகஸ்யமான தாயும , உததம 
மான தாயும் , என்னாற சொல்லப்பட்டதாயு மிருக்கிற இந்த 
வில்வத்தின் மகிமை எனது பகதர்களைத் தவிர மற்றவர்க 
ளிடத்திற சொல்லத்தகுந்த தன று இவ்விதம் சிவபிரான் 
மார்க்கண்டேயருக்கு உபகேசித்து வேண்டிய 

வேண்டிய வர தகையு 
மளிதது , அவ்விடத்திலேயே மறைந் தருளினார் . 

சூத முநிவர் பின்னுள் சொல்லுகிறார் : மார்க்கண்டே 
யரும சிவபிரானது உபதேசததைச செவியுற்று அவவாறே 
அவருக குகந்த வில்வம் முதலான பறபல மல களால அவ 

பூஜித்துக்கொண்டு , முநிவர்கள சூடிய பாரிஜாத 
வனததிலே யே வசிதது வந்தா. சிலபெருமானது உபதேசப் 
படித தின ந தோறும் வில்வவிருக்ஷ சேவையுஞ செய்து வந்தார் . 
விலவ வி நக்ஷத்தி 

நக்ஷத்தின அடிமண்ணை எடுத்து நெற்றியிற பூசிக் 
கொளளுகிறவாகளுடைய நெற்றியிலிருக்கிற கெட்ட எழுத 
துக்கள கூட நல்ல எழுத்துக்களாக மாறுகினறன . பிரம் 
ஹத்தி முதலான பாவக கூடடஙகளும நாசமடைகின்றன . 
சரீர வியாதிகளும் மனக கவலைகளும் அபஸ்மாரமான 
குஷ்டம் முதலிய மகா ரோகங்களும் நாசமடைகினறன . 
புததிரனில்லாத ஒருத்தி இந்துவாசரத்தில் ஒரு பழத்தினள 
வுள்ள அந்த வில்வ மரத்தடி மணணை யெடுதது , அதனுடன் 
ஜலததைச சேர்த்து , ஒரு மாத காலம் பகதியுடன் உட் 
கொள்ளுவாளே யாகில் அவளுக்கு நல்ல புத்திரன பிறப் 
பான் . இது நிச்சயம் . அப்புத்திரன் சிவனடியானாகவும 
புத்திர சம்பத்துள்ளவனாயும் இருப்பான் . 

கோடைக் 


ரைய 


2 


. 


பிராமண 


கஅ 

திரு ஆடானைத் தலபுராணம் 
காலத்தில் அப்புண்ணிய விருக்ஷத்துக்குத் தண்ணீர் விடுகிற 
வர்கள் ஒவ்வொரு குடத்துக்கும் ஒரு கோடி வருஷகாலம் 
சிவலோகத்தில் வசிப்பார்கள் . அவனுடைய பிதிருக்கள் 
சுவாக்கலோகத்தை அடைந்து முத்தியை 

யை அடைவார்கள் . 
இரண்டு பாண பாத தூரத்தில் ஆதிராத நேபாவாருக்குத் தென் 
கிழக்கில் அகஸ்தியதீர்த்த மிருக்கின்றது . இப் புண்ணிய 
தீர்த்தத்துக்குத் தெற்கில் 
தெற்கில் வில்வவிருடித்தி 

னடியை 
அடைந்து , அகஸ்தீசருடைய சநநிதியிற் பிதிருக்கள் இறந்த 
தினத்திற் 

போஜனம செய்விப்பவனுடைய 
பிதிருக்கள் அமிருதபானம செய்தவர்களாகிச சிவ ஸ்வரூபர்க 
ளாவார்கள் . தினந்தோறும் வில்வ விருக்ஷத்துடன் கஜேசரை 
யும் பிரதக்ஷணம் செய்பவர்களும் , பிரதக்ஷணம் செய்விப்பவர்க 
ளும் பூமியை வலம் வந்த பலத்தையும் மற்றுமெல்லா 
அபீஷ்டங்களையும் அடைவார்கள் . மேலும் , வெகு தூரத் 
தில் நின்று இந்த வில்வ விருக்ஷத்தின் கிளையைப் பார்க்கின்ற 
வர்களும் பாப ரஹிதராய் மேலான கதியை யடைவார்கள் .. 
இயற்கையாகவே உதிர்ந்த வில்வ பத்திரங்களைக் கொண்டு 
வந்து , யாக சம்பந்தமான அக்கினியிலோ , ஒளபாசனாக்கினி 
யிலோ, ஹோமஞ் செய்பவரும் , அந்த விபூதியை பஞ்சாக்ஷா 
விதிப்படி நெற்றியில் அணிந்து கொள்ளுபவரும முத்த 
ராவார்கள் . ஐயுற வேண்டாம் . இந்த வில்வ இதழ்களால் 
மாலை செய்து பார்வதி பரமேலவரர்களுடைய திருவடிகளிற் 
சாத்துபவர்கள் ருத்திரகண் மாவார்கள் . மேற்சொன்ன 
அக்கினிகளில் ஹோமஞ் செய்யப்பட்ட வில்வ பத்திரத்தின் 
பஸ்மத்தை அணிந்தால் மனக்கவலை வியாதி முதலியவை 
சிவாக்ஞையினாலே உடனே நீங்கும் . 

நீங்கும் . அப் 

ப் புண்ணிய 
விருக்ஷத்தி னடியிற் பிராமணருக்கு அற்ப திரவியத்தைக் 
கொடுப்பவர்கள் , மகாமேருவளவு சொர்ணதானம் செய்த 
பலனை யடைவார்கள் . இந்த விருக்ஷத்தின் பெருமையையும் , 


திராவிடவரசன் நாய்ப் பிறவி நீங்கினது ககூ 
க்ஷேத்திரத்தின் சிறப்பையும் எவராலே தான் வருணிக்க 
முடியும் ? ஆயிர நாக்கள் படைத்த ஆதிசேஷனாலும் முடி 
யாது ... அந்த விருக்ஷத்தினடியில் க்ஷணகால மிருப்பவன் 
விபரீ தமான பேதத்தினின்றும் விடுபட்டவனாய்த திவ்விய 
ஸ்வரூப னாவான் சௌநகரே திராவிட தேசத்தரசன் 
நாய்த்தன்மையினின்று விடுவிக்கப் பெற்றபடியே மற்றவர் 
களும் விரூபத்தினின்றும் திவ்விய ரூபத்தை அடைவார்கள் . 


என்று 


மான 


54 திராவிட தேசத்தரசன் நாய்ப்பிறவி நீங்கினது . 

சௌநகர் சூத முதிவரை நோக்கி , புராண மறிந்த 
வர்களுட் சிறந்தவரே ! அந்தத் திராவிட தேசத்தரசன் 
எவ்விதம் நாயின் பிறவியை யடைந்தான ? அதினின்றும் 
எவ்விதம விடுதலை அடைந்தான் ? அந்த விருத்தாந்தங்க 
ளெல்லாவறறையும் 

எடுத்துரைக்க வேண்டும் 
பிரார்த்திக்கச சூதமுகிவர் சொல்லுகின்மூர் 
சௌநகரே ! 

கேட்ட மாத்திரத்திலே பாவத்தை 
விலக்குகிறதும் , கர்வத்தைத் தொலைக்கிறதும் , புராதன மு 
இதிஹாசத்தை இவ்விடத்திற் 

கூறுகின்றேன் . 
கேட்பீராக . நீர்வளம் நிலவளம் முதலிய சர்வ ஐசுவரியமும் 
நிறையப் பெற்றுக் காவேரி நதியின வடக்குக் கரையில் , 
எல்லா சம்பத்துக்களும் பொருந்திய உஜ்ஜயிநி என்கிற 
பட்டணத்தில் வர்ணாசிரம தர்மங்களை ரக்ஷிக்கிறவனயும் ,, 
உலகத்திற்கே அலங்காரம் போன்றவனாயும், போஜேயவரன் 
என்று ஓர் அரசனிருந்தான் . அவ்வரசன் தனது பிரஜைக 
ளிடம் நீதி வழுவாது செங்கோல் செலுத்தி எல்லா சம்பத் 
துக்களும் நிரம்பப் பெற்றிருந்தான் . ஒரு சமயம் ஹம்சத் 
துவஜன் என்று உலகததிற் பிரசித்தி பெற்ற அவ்வாசன் 
வேட்டையிற் பற்றுடையவனாய் வனத்தை யடைந்தான் . 


உ O 


திரு ஆடானைத் தலபுராணம் 
முநிவர்கள் வசிக்கப் பெற்றுப் பலவித துஷ்ட ஜந்துக்கள் 
நிறைந்துள்ள அவ்வனத்தில் , மான் பன்றி முதலானவைகளை 
வேட்டையாடிக் களைத்து , வெயிலின் கொடுமையாற் பீடிக்கப் 
பட்டுச் சேவக ஜனங்களை விட்டுத தானொருவன புரவியின்மீ 
தேறிப் , பைரவி என்கிற வன ததை யடைந்தான் . அவ் 
வனத்தின் பெருமையையும் , அவ்விடத்தில் வசிக்கும் தபசிக 
ளுடைய பெருமையையும் அறியாத அரசன சுமந்து என்னும் 
பிராமணரின ஆசிரமததை யடைந்தான் . அச்சமயம் 
ஆசிரமத்தில் ஒருவருமில்லை ; சுமந்துவும் அவரது பததினி 
யாரும நண்பகல் ஸ்நானத்திறகு நதிககுச சென்றி ருந் தனர். 
அரசனும் சில நேரங் காத்திருந்து ஒருவரும வராமை கண்டு , 
பசியின் கொடுமையாற் சுமந்து முநிவரின பகதினியாராற் 
சமைக்கப்பட்டிருந்த அனன ககைச சாப்பிட்டால் சற்று 
நேரங் கழிகது ஸ்நானஞ செய்யச் சென்ற சுமந்து முகில் 
ஆசிரமம வந்து சேர்ந்தார் . அப்பொழுது அரசன் போஜனம 
செய்து கான டிருந்ததைப் பார்த்துச் சிறிது சினத் 
துடன் சொல்லுகிறா . அரசனே அறியாமையினால் மன 
வருத்தகத்தை விளைவித்து விட்டாய் . இன்னும் 

ன்னும் தெய்வ பூஜை 
நிவேதனம ஒனறும் செய்யவில்லையே . கொஞ்ச நேரம் 
காத்திருந்து எனது அநுமதியின் பேரில் இக காரியத்தைச் 
செய்யக்கூடாதா 2 இனி நாங்கள் 

என செய்வது ? அ.முது 
படியும் வேறில்லையே . நீ உட்கொண்டு மிகுந்ததை யார் 
புசிப்பார் ? இந்தப் பாத்திரத்திலிருக்கின்ற அனனம நாயினாற 
பரிசிக்கப்பட்டது போலத் தள்ளத் 

தகுந்ததன றோ ? 
என்றனர் . இவ்ளி தஞ சுமந்து முநிவர் சொல்லவே அரசனும் 
கோபமுள்ளவனாய்ச் சொல்லுகிறான் : சுமந்துவே , நீர் 
மீறி நடந்து , என்னாலே தொடப்பட்ட பதார்த்தமானது 
நாயினால் தொடப்பட்ட வஸ்துவுக்குச் சமமென்று நிந்திக் 
கின்றீர் . உலகத்திலே அரசன் எப்பொழுதும் அந்தணர்க 


1 


திராவிடவரசன் நாய்ப் பிறவி நீங்கினது உக 
ளாற் போற்றத் தக்கவ னன்றோ ? பசிப்பிணியினா லன்றோ 
உமது ஆசிரமத்திற சாப்பிட்டேன் ? எனது செய்கையை 
அங்கீகரியாது , என்னை நாய்க்குச் சமமாயும் சொன்னபடி 
யால் , நீரே நாயாக விருந்து , பத்தினியோடு கூடச சஞசரிப்பீ 

எனறான் . அச்சமயத்திலே நதியினின்றும் நீராடி 
வந்த சுமந்துவின பததினி அடியானிட்ட ராபததைச செவி 
யுற்று , உடனே அரசனை நாயாகக கடவை 

னெறு சபித் 
தாள் . அப்பொழுதே அரசனும் நாய் வடி ) மடைந்தான் . 
முதலிலே யே தவறுதல செய்க அரசனுடைய சாபமானது 
சுமந்துவைத கொடரவில்லை 

அரசன சுமந்து பத்தினியா 
ரது சாபத்தினால் நாய் 

ஜனா கதை அடை " து , தனது 
நினைவின்றி , ஒவ்வொரு தேசங்களிலும் , வனங்களிலும் , திக 
ளிலுஞ சஞசரித்தான , இவ்விதம் பதினாயிர வருஷகாலம் 
சாபத்தினால் துன் , மத்தப் பட்டவனப்ப பசிப்பிணியால 
மெலிந்து , ஆவிமாகதிர முடையவ ) 

நந்கான , 
உலககதாராலேயும் நிந்திக்கப்படடான. முன் ஜன்ம நற 
பயனால் வேகவதி நதியின் வழிய க 

சோ மோவா கதை 
அடைந்து , அவ்விடத்திலிருக்கும் ஒரு நட்டுவலை வள சகப் 
பட்டு வந்தான . 

ருக்கும் காலத்தில் ஒரு சமயம் 
அநநட்டுவனுடன விளையாட்டின் 

கஜோ வர 
வன ததை யடைந்து , கெயவ வசத்தினால் அநநட்டுவாங்கம் 
செய்பவனை விட்டு , அவவன தகிலுள்ள 

வெயிலின கொடுமையினால் , அவ்விடத்திலுள்ள 
வில்வ விருக்ஷததின நிழலைச் சேர்ந்து , நித்திரை செய்து 
தெளிந்தெழுந்ததும் , நாய்த தன்மை நீங்கப்பெற்றுத் திவவிய 
பமடைந்து , கஜேசரது உத்திரவுப்படிப் புணணிய தீர்த்தத் 
தில் ஸ்நானம செய்து , விமான மேறித் தேவலோக மடைந 
தான் . அவ்விடத்தில் அவ்வரசன் தேவேந்திரனாற் பூஜிக்கப் 
பெற்று , இந்திர கற்பம் முடியும் வரை அவ்விடத்துள்ள 


உடல் 


இப்படி 


நிமித்தம் 


கவ வயததை 


யடைந்து , 


உஉ 


. 


திரு ஆடானைத் தலபுராணம் 
போகங்களை யெல்லாம் அநுபவிதது , இறுதியிற் சிவலோக 
மடைந்தான் . இஃது ஆச்சரியம் . இந்த வில்வ மரத்தின் 
பெருமையை என்னென் றுரைப்பது ? சிவபிரானிடத்துக் 
தோன்றிச் சிவபிரானுக்குச சமானமாயிருக்கிற இப்புண்ணிய 
இருக்ஷத்தின் பெருமையையும் இத்தலத்தின் சிறப்பையும் 
த்தீர்த்தத்தின் மகிமையையும ஆயிர நாககள் படைத்த 
திசேஷனாலும் சொல்ல முடியாது . சாபத்தினால் நாயாகிப் 
பிறகு இப்புணணிய விருக்ஷத்தின் நிழலை அடைந்ததினால் , 
திவவிய சரீரத்துடன் சிவலோகத்தை அடைந்த அரச 

லேயே இந்த ஸ்தலத்தின் மகிமையை அறிந்து கொள்ள 
லாம் . இப்புண்ணிய விருக்ஷத்தின் மகிமையானது , சிவபிரானா 
லேயே முன்னொரு சமயம் எப்படி வில்வ விருக்ஷத்தை ஆரா 
திக்க வேண்டு மென்று உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது . வேறு 
தேசத்தி லிருப்பவரும் , வேறு தீபத்தி லிருப்பவரும , இப் 
புண்ணிய விருக்ஷததை நினைத்தவளவிற் பாவங்களினின்றும் 
விலகுகிறார்கள் . அதிகாலையிற் கிருதமாலை என்கிற வனத்தி 
லிருக்கிற வில்வ விருக்ஷத்தை நினைப்பவன் கொடிய பாவங்களி 
னின்றும் விலகுகின்றான் . இது சத்தியம் . இந்த வில்வ 
மரத் தடியிற் பஞ்சாக்ஷர ஜபம் செய்பவர்கள் ஒவ்வொரு ஜபத் 
துக்குங் கோடி ஜப்பவனை யடைவார்கள் . பௌர்ணமையிலும் 
அமாவாசையிலும் , சூரிய சந்திரர்களுடைய கிரஹண காலத்தி 
லும் , இந்த வில்வ விருக்ஷத்தை அர்ச்சித்துப் பிரதக்ஷணஞ் 
செய்கிறவர்கள் , ஒவ்வொரு காலடிக்கும் அசுவமேத யாகம் 
செய்த பலனை அடைவார்கள் . சுக்கிர வாரங்களில் இந்த 
வில்வ விருக்ஷத்தைக் கந்த புஷ்பங்களாற் பூஜிக்கிறவருடைய 
கிரகத்தில் மஹாலக்ஷ்மி வாசஞ்செய்வாள் . அவர்கள் தினந் 
தோறும் , மங்களத்தோடு கூடினவர்களாகவும் , தனம் தானி 
யம் இவைகள் நிறையப் பெற்றவர்களாகவு மிருப்பார்கள் . 
பூதங்களும் , பிரேதங்களும் , பிசாசுகளும் , சாகிநீ , டாகிநீ 


1 


உங 


அகஸ்தியர் பூஜித்தது 
முதலானவைகளும் இந்த விருக்ஷ ததைச் சேவித்த வளவில் 
நீங்குகின்றன . இவ்விருக்ஷததைச் சேவிப்பவர்கள் கெட்ட 
ஸ்வப்பனங்களினின்றும் நீங்கி 

நீங்கி இமமை மறுமைப் பயன்களைப் 
பெறுவார்கள் . அகஸ்தியமுநிவரும இவ்விருக்ஷத்தின் மகி 
மையை யறிந்தே இதனடியிலே இலிங்கப் பிரதிஷ்டை செய்து 
வசித்து வந்தார் . 


55. அகஸ்தியா பூஜித்தது . 
சௌநகர் சூதமுதிவரை நோக்கிச சிவபக்தியிற் சிறந்த 
அகஸ்திய முநிவர் எவ்விதம இந்த வில்வ விருக்ஷத்தின பெரு 
மையை யறிந்தார் ? எவ்விதம இம்மரததடியில் இலிங்கத்தைப் 
பிரதிஷ்டை செய்தார் ? எதற்காக அமமரத்தடியில் வசித்தார் ? 
இன்னும் அவர் என்னென்ன செய்தாரோ அவைகள் எல்லா 
வற்றையும் ஆதிமுதல் திருவாய் மலர்ந்தருளல் வேண்டும் 
என்று பிராததிக்கச சூதமுநிவா கூறுகின்றார் . 
செளநகரே ! உலகததில் வி ருத்திர 

ராக்ஷங்களை 
யணிந்து , சிவபூஜை செய்யும் மகாவிஷ்ணு முதலான அநேகம் 
பக்தர்களுள் மிகச் சிறந்தவரான அகஸ்திய மகாமுநிவரது 
கதையைச் சொல்லுகிறேன் கேளும் : 

பத்மகற்பத்தில் , அகஸ்திய மகாமுநிவர் , கேதாரம் முதற் 
சேது மலையப்பருவதங்கள் வரை , தீர்த்தயாத்திரை செய்தார். 
அவிமுக்தவனம் , கௌமாரவனம் , காகோலம் , நீலகண்டம் , 
வடாரண்யம் , வேதாரண்யம் , பீமவனம் , பாரிஜாதவனம் , 
வேணுவனம , மாதவிவனம் முதலிய புண்ணிய வனங்க 
ளுக்குச் சென்றார் . ஆதிரத்நோவா மென்ற இப்புண்ணிய 
ஸ்தலத்தை அடைந்த பொழுது , தெய்வ வசத்தால் அவ்விடத் 
தில் வசித்து வரும் மார்க்கண்டேய முதிவரைப் பார்த்ததும் , 
க்ஷேமம் விசாரிக்கப்பெற்று , அவரால் அதிதி பூஜையுஞ் 


உச 


மையைச 


திரு ஆடானைத் தலபுராணம் 
செய்யப் பெற்று , அவரது ஆசிரமத்தில் தங்கி , அத்தலததி 
லிருக்கிற தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து , ஈசனை வணங்கி , 
மார்க்கண்டேய முதிவரை யடுத்து , இத்தலத்தின் பெரு 

சொல்ல வேண்டும் எனக் கேட்டார் . மார்க் 
கண்டேயரும முற் காலத்திற் சூரியனாற் பூஜிக்கப்பட்ட 
இலிங்கத்தின் விருத்தாந்தத்கையும் , தான் வந்த விவரத் 
தையும் , வில்வ 

விருக்ஷத்தின் பெருமையையு மெடுத் 
துரைத்தார் . இவற்றை யெல்லாக கேட்டு அகஸ்திய மகா 
முநிவரும , கஜேசரின பிரீதியின் பொருட்டும் , லோகா நுக் 
கிரகத்தின் பொருட்டும் , கஜேசருக்குத் கென் பக்கத்தில் , மிக 
அழகாய்த் தாமரை நீலோற்பலம் முதலிய மலர்களால் அலங் 
கரிக்கப் பெற்ற தீர்த்தததில் , அந்தந்த மந்திரங்களினால் , அந் 
தந்த நதிகளை யிருக்கச செய்து , நீராடிப் பிறகு தேவாலயஞ் 
சென்று விதிப்படி நமஸ்கரித்தார் கஜேசரது உத்திரவின 
படி , அவருக்கு ஆக்கினேய திக்கிற் கிழக்கு முகமாகச சூரியன் 
மகரத்திலிருக்கும் பொழுது , சப்தமி திதியிற் , பூர்வ பக்ஷத் 
தில் , ஒரு அழகான இலிங்கத்தைச சைவாகம விதிப்படி பிர 
திஷ்டை செய்து , பூஜை முதலியவறறைச செய்து , உலகத்தார் 
அதனைத் தமது பெயராலே அழைக்கும்படிச செய்து , அன் 
புடன் அர்ச்சித்துக்கொண்டு, ஒரு வருஷத்துக் கதிகமாக 
அந்த ஸ்தலத்தில் வசித்துவந்தார். அப்புண்ணிய தீர்த்த 
மும் இலிங்கமும் உலகத்திற் பிரசித்தி பெற்றன . சௌநகனே ! 
பிராமணோததம ராகிய அகஸ்திய மகா முநிவர் இவ்வாறு சிவ 
பிரான் அன்புக் குகந்தவராய் வேண்டிய வரங்களைப் பெற்றார் . 

மீட்டும் விநாயகரையும் ஷண்முகரையும் , கஜேசரையும் , 
ஸ்நேகவல்லியையும் நமஸ்கரித்து , மார்க்கண்டேய முநிவ 
ருடன் பதரிகாசிரமத்தை யடைந்தார் . இன்னும் அநேகர் 
தவசிரேஷ்டர்கள் நித்திய முத்தர்களாகவே இப்புண்ணிய 
ஸ்தலத்தில் உறைகின்றார்கள் . ராஜ சிரேஷ்ட னாகிய அரிச 


பாரிஜாத 


என்ற 


முத்தராய்ச 


இஃது 


அகஸ்தியர் பூஜித்தது 

உரு 
சந்திரனும் 

கஜேசரைப் பூஜித்துச சத்திய 
விரதத்தைக கைக் கொண்டவனாய் , உலகததில் இணையில்லாத 
கீர்த்தியை யடைந்தான் . இன்னும் மநுவின புததிரனான 
மாந்தாதா 

அரசனுப , மகாபராக்கிரமசாலியான 
முசுகுந்தனும் , தே தேவனான பாரிஜாத கஜேசரை 
யாராதிதது , உததமமான சிவஞான ததை அடைந்து , நித்திய 

சுவாக்க லோகத்தை அடைந்திருக்கிறார்கள் . 
இவ்வுததம ஸ்தலத்தில் க்ஷண கால மோ , அல்லது அதிலும் 
பாதிகாலமே , வசிக்கிறவாகளுக்கு முதம் கை கூடுகின்றது . 
உண்மையே கதிரைமாத L ), 

சககில பக்ஷம , 
சிகதிரை ந ங தகிரத்துடன் கூடிய பௌாாமையிற் சூரிய 
மந்திர ததை ஜபித்துக கொண்டு , சூரிய நீர்ததகதில் ஸ்நாநம 
செய்பவர்கள் தங்கள் பி திருக்களுடன் சிவசாலாக்கியத்தை 
யடைகிறாாகள . வைகாசி மாதம் பௌாணமி தினத்தன்று 
மததியான காலத்திற, பஞசக வவியத்தினாலும் , தோலும் , 
பாலாலு , பாரிஜாத கஜேச ,ககு அபிஷேகம் செய்பவாக 
ளும் , அவாகளது கோடிவமசதகா களும் 

சிவலோகதகை 
யடைகின்றார்கள கா ! 

காத்திகை மாதததின ஞாயிற்றுக் கிழமைக 
ளிலும் திங்கடகிழமைகளிலும் மார்க்கண டேயம் முதலான 
புணணிய தீர்த்தங்களில் நீராடித தேவர்களையும் பிதிருக 
களையும் திருப்தி செய்பலாகள் சிவசாதப்பியத்தை அடைகின 
றார்கள் . திலாமாதத்தில் , அகஸ்திய தீர்த்தத்தில் , சூரியோ 
தயத்துக்கு முன , சூரிய மந்திரத்தினால் , விதிப்படி ஸ்நானஞ் 
செய்து , அததீர்ததக கரையிற பிதிருக்களுக்குப் பிண்டததை 
யளிப்பவர்கள தங்கள் பிதிருக்களுடன் சிவலோகத்தில் 
துதிககப் பெறுவார்கள் . மங்களகரமான சிவராத்திரி தினத் 
தன்று , இத்தீர் ததங்களில் மௌநமாக ஸ்நாகஞ் செய்து , 
பஞ்சாக்ஷர ஜபம் செய்து , பஞ்சாமிருதம் , பஞ்சகவ்வியம் , 
சுத்தஜலம் இவைகளாற கஜேசரையுந் தேவியையும் விதிப்படி 


உசு 


பூஜையின் 


மலரை 


திரு ஆடானைத் தலபுராணம் 
அபிஷேகம் செய்து , நெயயும் பருப்புங்கலந்த 

சாலி 
அன்னத்தை நிவேதனஞ் செய்கிறவர்களும், நிர்ததன கானங்க 
ளைச் செய்பவர்களும் , நித்திய முததர்க ளாகின்றார்கள் . 
சந்தேகிக்க வேண்டாம . தினந் தோறும் இத்தீர்த்தங்களில் 
ஸ்நானம் செய்கிறவர்கள் சிவசாயுச்சியத்தை அடைவார்கள் . 
மகர மாதத்தில் இத்தீர்ததங்களில் ஸ்நாநஞ் செய்து தின 
தோறும் அன்னமளிப்பவர்கள் சிவபிரானுக்குச் சமமா 
கின்றார்கள . அவர்கள் செய்த பிரமஹத்தி முதலான பாவங் 
களும் நீங்குகின்றன . பாரிஜாத கஜேசரது 
நிமிததம , நந்தவனத்தை யுண்டா 
டாக்கி , அன்புடன் 

ஒரு 
யாவது அர்ப்பணம் செய்பவர்கள் சிவதுல்ய ராகின்றார்கள் . 
இத்தலத்தின் சிறப்பையும் இப்புராணத்தையும் கேட்பவர்க 
ளுக்குக் கைவல்யசித்தி அவர்களது கையி லேயே யிருக் 
கின்றது ; சத்திரம். இப்புராணத்தின் ஒரு அத்தியாயத்தைக் 
கேட்டால் வாஜபேய யாகம் செய்த பல னுண்டாகும் . மூன்று 
அததியாயங்களைக் கேட்டால் விரதங்களினின்றும் தவறிது 
விர தமிருந்த பல னுணடாகும் நான்கு அத்தியாயங்களை 
கேட்டால் ராஜசூய யாக பல னுண்டாகும் . ஐந்து அத்தியா 
யங்களைக் கேட்டால் , தெரிந்து செய்த பாபங்களும் நீங்கும் . 
சௌாகரே ! இப்புராணததைப் 

கஜேசரது 
சாநிதியிற் படிக்கும் நல்லொழுக்கமுள்ள பிராமணர்களும், 
அவர்களைப் படிக்கும்படிச் செய்பவர்களுா, கஜேர்வரருக்குப் 
பூஜை செய்பவர்களும் , அழிவற்ற பாசிவப் பிரமத்தை 
யடைகின்றார்கள் . இத்தலத்தில் எக்காலத்தில் ஒரு 
பிடியளவுள்ள அன்ன ததை யளிப்பவாகள முத்தராகின்றார் 
கள் . சூரியன் கும்பத்தி லிருக்கும் பொழுதும் , பௌர்ணமை 
தினத்தன்று மத்தியானத்திலும் , அன்னமளிப்பது மிகவும் 
விசேஷம் . சௌநகரே ! 

சௌநகரே ! மிகைப்படக் கூறுவானேன் ? இப் 
புராணமே கேட்கத்தகுந்தது . இத்தலமே வசிக்கத்தகுந்தது . 


பாரிஜாத 


உஎ 


காமதேநு சாபமடைந்தது 
ஐந்து குரோச விஸ்தாரமுள்ள இப்புண்ணிய க்ஷேத்திரத்தி 
லிருக்கிறவர்கள சிவசாயுசசியததை அடைகின்றார்கள் . இந்த 
க்ஷத்திரமானது மங்களமும் பரிசுததமு முள்ளதாதலால 
இதிற் சிவபெருமான் பார்வதியுடன் பிரசந்தராக இருக 
கின்றார் . இப்புராணத்தைப் பக்தியுடன் கேட்பவர்களும் 
படிப்பவர்களும் பாவங்களினின்று நீங்கி எல்லா சமயத்தை 
யும் பெறுவார்கள் . 


உள்ளதுமான 


56. காமதேவ சாபமடைந்தது 
சௌநகர் மீட்டுஞ சூதமகா முநிவரை நோக்கி , “ உலகத் 
தாராலே வணங்கப் பெற்றவரே ! மகாபாக்கியவந்தரே ! 
கேடபவர் களின மலங்களை நீக்குவதும் , மிக ஆச்சரியம் 

கோமுகதீயவாமாகா தமியததை முன்னொரு 
சமயம் தேவரிரின் திருவாயாற 

சுருக்கமாகக கேட்கப் 
பெறறேன . நீர்தத மகிமையை அருளிச செய்தது போல , 
விஸ்தாரமாக ஸ்தல மகிமையையும் திருவாய் மலர்ந்தருளல் 
வேண்டும் . யாது காரணம் பற்றிப் புராதனமான காமதே நு 
பாரிஜாத கஜேசரைப் பூஜிததது ? ஈசன திருவருளால் என்ன 
பேறு பெற்றது ? பாண்டுவின புதல்வனான அர்ச்சுனன் 
பூஜை செய்த காரணம் யாது ? அப்புணணிய க்ஷேத்திரம் எந்த 
தேசத்தில் இருக்கின்றது ? அவ்விடத்தி லிருக்கிற வனத்தின 
பெய ரெனனை ? இவற்றை யெல்லாம முநிவர்களுடைய சந 
நிதியில் ஐயமறக் கூற வேண்டும் என்று கேட்கச் சூதமுநிவர் 
சொல்லுகின்றார் : 

சௌாகரே ! முன்னாளிற் கிருதயுகத்தில், தேவேந்திரன் 
முதலிய தேவர்கள் ஒரு காரணம் பற்றிப் பிரமலோகத்தை 
அடைந்தார்கள் . அச்சமயம் காமதேனுவும் அத்தேவர்களுடன் 
பிரமலோகத்தையடைந்து , இரண்டு மாதகாலம் நான் முகனைச் 


உ அ 


| 


திரு ஆடானைத் தலபுராணம் 
சேவித்துக் கொண்டிருந்தது . அத்தருணம் வசிஷ்டமகா 
முநிவர் உத்தமமான வாஜபேய மென்ற யாகத்தைச் செய்ய 
விருப்பமுள்ளவராய் அன்புடன் காமதேனுவை நினைத்தார் . 
நினைத்த வளவில் முன் போல் வராமைகண்டு கொஞ்சகாலம் 
ஆலோசிததார் . பிறகு பிரமலோகத்தி லிருப்பதாக அறிந்து , 
மிகவும் துக்கத்துடன , தமது சங்கற்பம் வீணானது பற்றிச் 

கோபமடைந்தவராய்க் காமதேனுவுக்குப் 
முண்டாகும் பொருட்டுப் பின்வருமாறு கூறினார் : எ , காம 
தேநுவே ! நீ யாகததை ரக்ஷிக்கும் பொருட்டு யான் நினை 
வளவில வராமையால , இன்று முதல் ஹவ்ய கவ்ய முதலியவற் 
றிற்கு உரிமையில்லாமற் பிராமணர்களால் நிந்திக்கப்பட்டு, 
க கணத்திலேயே ஆட்டின வடிவை யடைவாயாக 

என்று 
சபித்தார் அவ்வமையத்து உலகம் போற்றும் நாரத மகா 
முநிவர் தீர்த்த யாததிரையின் நிமித்தம வசிஷ்டரது 
ஆசிரம 

ரம மடைந்தார் . வசிஷ்டரும நாரதரைப் பார் 
களிப்புற்று , அன்புடன் பூஜித்துக் காய் கிழங்கு முதலிய 
வற்றைச சமப்பித்து , உயர்ந்த ஆசனத்தி லமரச் செய்து , 
தமது விருக்தாந்தததையும் தெரிவிததுத் தாமும் நாரதருக் 
குச சமீபமாக ஆசன கதி லமர்ந்தார் . நாரதரும வசிஷ்ட 
ருடைய வார்த்தையைக் கேட்டுப் புன்சிரிப்புடன் மாறன 

முளளவராய்ச சொல்லுகிறார் : " மகாபாக்கியவா 
கிப வசிஷ்டரே இஃது ஆச்சரியம தங்களைப் போன்ற 
த வசிரேஷ்டர்கள் இவ்விதம் செய்வார்களா ? 
தநுவானது மிகப் பரிசுத்தமானது . வேதமந்திர ஸ்வரூபமா 
யுள்ளது . அகனாலேயே உலகமெல்லாம் ஜீவித்திருக்கின்றது . 
தேவேந்திரன முதலான தேவர்களும் ஜீவித்திருக்கின்றார்கள் . 
நீர் இப்பொழுது தேவர்களுக்கு அபராதம் செய்தவ ராகிறீர் . 
ஆகையால் நீர் காமதேனுவைச சபித்த தோஷ நிவர்த்தியின் 
பொருட்டு , யாகபூமிக்குச் சமீபத்திலிருந்து , கடுந்தவமியற்றிச் 


ர்த்து மிக்க 


மU 


அந்தக காம 


உக . 


புண்ணிய 


உக்கில , 


நீங்கும் 


க 


காமதேனு சாபமடைந்தது 
சிவபூஜைபுஞ செய்ய வேண்டும் 

பூமியாகிய 
பாண்டிய தேசத்தின கண , வேகவதி நதிக்கு வடக்கி , ஸ்ரீ 
காளீர்வாருக்குத் தென் கிழக்கில் , இரண்டு யோசனை தூரத 
திற சர்ப்ப நதிக்குத் தெற்கே, லக்ஷ்மிவநேயவரருக்கு திருதி 
திசையில் , ஒரு யோசனை தூரத்திலுள்ள மிகப் புனிதமான 
மணி முதத நதியின் வடகரையில் , (Lpவுலகங்களிலும் பிரசித்த 
மான கஜோவர க்ஷேத்திர மிருக்கின்றது அத தலத்தில் ஸ்ரீ 
கஜேச 

ச பெருமானுக்குத் தெனகழககிற சூரியனா லுண்டு 
பண்ணப்பட்ட சூரிய புஷ்கரணி எனனும் புணணிய தீர்த்த 
மிருக்கின்றது , இததீர்த்தத்தில் நீராடிக கஜேசரைக் கரி 
சிப்பவர்கள அகாரியதனத செயக தோஷததினின்றும் 
விலகுகிறார்கள . அந்தக காமதே நவம உமமுடைய சாபம 

பொருட்டு ஜம்புத தீபத்தில் , இப்புண்ணியக கலக 
திற கஜேசரை அன்புடன் ஆராத் ததுத துதிக திச சாபததி 
னீங்கி யாக காலங்களிலும் , மற தெக்காலங்களிலும் உமக்கு 
உடபட டே யிருக்கப் போகின்றது ங ஙனம் பேசிப் பிரம 
லோகததை யடைந்து , நடந்தவைகளை யெல்லாக தேவர்கள 
சூழச சபையில் வீற்றிருக்கும் பிரமதேவரிடம் தெரிவிக கா . 
இதைக கேட்ட தேவாக ளெலலாரும உடல் நடுங்கினார்கள் . 
காமதே நுவும் மிக நடுக்கத்துடன, சாபவிமோசனத்தை த 
தேவர்களெல் லோரும் பார்க்க , நாரதரின சமீபத்திலிருந்து 
கொண்டு , பிரமனை உற்று நோக்கயதி . நானமுகனும் காம 
தேநு எனனினதை யறிந்து , பின் வருமாறு சொல்லுகிறார் : 
ஏ ! காமதே நுவே கேள நீ தெயவ வசத்தாற சபிக்கப் 
பட்டாய் 

நாரதரும உமது மகிமையை எடுததுரை ததார் . 
அப்படிக் கிருந்தும் , யாகம் செய்யுஞ சமயத்தில் 

உன்னைக 
காணாத கோபத்தால் , மூன்று காலத்தையும் அறிந்தவராயும் , 
தர்மஸ்வரூபராயும், 

உண்மையைக் 

கைக்கொண்டவராயு 
மிருக்கிற வசிஷ்டர் உன்னைச் சபித்தார் . உலகத்திற் செய்யத் 


ந O 


கூடாது . 


திரு ஆடானைத் தலபுராணம் 
தகுந்ததைச் செய்ய வேண்டும் . செய்யத் தகாததைச செய்யக் 

செய்யத் தகாததைச செய்தாற் பெருந்தீமை 
விளையும் . ஆகையால அப் பெரியாரது கட்டளையை மீறாமற் 
சாபத்தை யேற்றுப் பிறகு சாப நிவாரண காலததை எதிர் 
பார்ப்பாயாக . காவேரிந்தியின் தென்கரையி லிருக்கிற 
புண்ணிய பூமியில் , முன்னாளிற் பிரமன் முதலிய தேவர்க 
ளாலும் முநிவர்களாலும் , யோகியர்களாலும் , சூரியனாலும் 
சேவிக்கப்பட்ட பாரிஜாத மென்னும் பெயருள்ள வனமும் , 
மிகப் புராதனமான சூரிய பூஜித சூக்ஷம பூத லிங்கமும் 
இருக்கின்றன . அதற்குத் தென்பாரிசத்திற் பாவத்தைப் 
போக்கும் , மிகப் பரிசுததமான ஜலத்தையுடைய பாவநாசநதி 
யென்று பெயர் புனையப்பெற்ற மணிமுத்தகதிககுத தென்சார் , 
மூவுலகங்களிலும் பிரசித்தமான பாரத்வா ஜேம்வரர் என்ற 
இலிங்கமூர்ததி வீற்றிருக்கின்றார் . பிரமஹத்தி முதலான 
பாவங்களைத் தொலைக்கும் பொருட்டு , முநிவர்களும் பாரத் 
வாஜ மென்ற இலிங்க மூர்த்தியைப் பூஜிக்கிறார்கள் . மகா 
பாக்கியம் பெற்ற காமதேது வே ! புண்ணியாரண்ணியத்தி 
லிருக்கும் இந்த உத்தமமான ஸ்தலத்தை அடைந்து தவஞ் 
செய்வாயாக . வருத்தப்படாது விரைந்து செல்வாயாக பிரம 
தேவர் இங்ஙனம் கூறிக் காமதேனுவை யனுப்ப , அது உத்தம 
மான அப் புண்ணிய ஸ்தலத்தை யடைந்தது . 


57. காமதேவ சாப நீங்கினது . 
சூத முநிவர் சொல்லுகிறார் : - சௌநகரே ! கேளும் . 
காமதேனுவும் பத்மபுரமென்று சொல்லப்பட்ட அவ்வுத்தம 
ஸ்தலத்தை யடைந்து , காலவர் 

முதலான முதிவரைத் 
தரிசித்துச் சிவலிங்க பெருமானை வணங்கிப் பின்பு பிரம 
தேவரின் கட்டளையை நினைந்து , வசிஷ்டரிட்ட சாபம் நீங்கும் 


கக 


சாப 


காமதேனு சாப நீங்கினது 
பொருட்டு , அம்மணி முத்த நதியில் நீராடி , அன்புடன் சிவ 
பிரானுக்குப் பாலபிஷேகம் செய்து , அநேகதரம பிரதடி 
ணம் முதலியவற்றைச் செய்து , நாவினால் அழுக்கை நீக்கி , 
வாலாகிய விசிறியினால் துடைத்தும் , பசுவாகிய தனனாற் 
செய்யக்கூடிய உபசார மனைத்தையுஞ் செய்து கடுமையான 
தவம் புரிந்தது . இவ்விதஞ சிலநாள் சென்றபின் , காம 
வின் பூஜையாற் களிப்புற்றுச சிவபெருமான் பார்வதி சமேத 
ராய்ச சுப்பிரமணிய நந்தி முதலிய கணங்களெல்லாஞ் சூழக 
கைலையங்கிரி போல வெளுதத திருமேனி புள்ள இடபததினமீ 
தமாந்து தரிசநந தந்தருளினா.. காமதேனு சிவபெருமா 
னது திருவடி களில் 

அன்புடன் 

வணங்கித தனது 
விமோசனத்தைப் பிரார்த்தித்தது . சந்திர சேகரரும அதற 
கிசைந்து , அககாமதேனுவின் சரீரததைத தமது திருக்கரங்க 
ளால் தடவித், தாம அடியார்க்கெளிய ரெனபதைக காட்டின 
வுடனே, காமதேனு ஆட்டி 

ன் வடிவினின்று நீங்கித் தன 
தியற்கை யுருவததை யடைந்தது . தேவர்கள் ஆகாயத்தி 
னின்றும் பூமாரி பொழிந்தார்கள் சிவபிரான் பின்னருங் 
கருணைகூர்ந்து , காமதேனுவுக்கு ஹவ்யகவ்ப முதலியவற்றிற்கு 
உரிமையையும் அநுக்கிரகித்துப் பின் வருமாறு கூறுகின்றார் : 
காமதேநுவே ! இன்று முதல் இத்தலம் கோமுத்தீ வர 
மென் றழைக்கப்படும் . இத்தலத்தை யடைந்தவர்களெல் 
லோரும் முத்தர்க ளாவார்கள் . இத்தலத்திற் பிரவே 
சித்த மாத்திரததிற் பாவங்களெல்லாம் விலகும் . எனக்கு 
மேற்றிசையில் , மூன்று பாணபாத தூரத்தில் , விருக்ஷததி 
னடியில் , ஒரு புண்ணிய தீர்த்தத்தை உண்டுபண்ணுவாயாக 

சொல்லிவிட்டு மறைந் தருளினார் . காமதேனுவும் 
பகதியுடன் தனது குளம்புகளினாலே , நான்கு கோணமுள்ள 
ஒரு அழகான தீர்த்தததை யுண்டுபண்ணி , அதைத் தனது 
பாலினாலும் நிரப்பிற்று . ஜனங்களுடைய பாவத்தைத் 


என்று 


கூஉ 


மிகப் புதித 


மமை 


திரு ஆடானைத் தலபுராணம் 
தொலைக்கும் பொருட்டுக் கங்கை முதலிய புண்ணிய நதிகளை 
யும் அத்தீர்த்தத்தில் ஆவாஹனம் செய்தது . சௌநகரே ! 
க்காமதேனுவானது சித்திரைமாதம் சூரிய சந்திரர்கள் 
சேருந் தினமாகிய அமாவாசையன்று சாபவிமோசன 
மடைந்தது . அது முதல் இத்தலத்துக்குக் கோமுத்தீஸ்வர 
மென்ற பெயர் வழங்கிற்று . ஆயங் கௌ : என்ற வட 
மொழி மந்திரத்தினாலே , அமாவாசை தினம் மத்தியான 
காலத்திலும் , சூரியன் மேஷராசியை யடைந்திருக்கும் பொழு 
தும் , இப்புண்ணிய தீர்த்தததில் ஸ்நாகஞ செய்கிறவர்கள் , 
இமமையிலும் மறுமையிலுஞ் சகல பாவங்களினின்றும் நீங்கிச் 
சர்வ போகங்களையும் புத்திர பௌத்திராபிவிருத்தியையும் 
அடைவார்கள் . மிகப் நிதமான கோ பாப நாச 

சதீர்த்தத்தில் 
மகரமாதம் , 

மாகமாதம இவைகளில் ஸ்நாநஞ்செய்பவர்கள் 
மறுமைப் பயன்களை 

யடைவார்கள் . 
மாதத்திலும் , முக்கியமாகச சிவராததிரியிலும் , ஜீரகுண்டத் 
திற் செய்யும் ஸ்நாநம மற்றெல்லா ஸ்நாகங்களிலுங் கோடி 
டங்கு அதிகமாகும் . இதையறிந்தே வேத மறிந்தவர்களும் 
நியமத்துடன் அங்கு வசிக்கின்றார்கள் . இன்னும் இவ்விதமே 
இந்த க்ஷேத்திரத்தின் பெருமையை யறிந்து , பிரம ரிஷிகளும் , 
தேவரிஷிகளும் , ஜநகர் முதலான யோகிகளும் , நியமததோடும் , 

வைராக்கியத்தோடும் , இததலத்தில வசிக்கின்றார்கள் . 
மேலும் சூரியன் தநுர் லகநத்தை யடைவது முதல் , உபவாச 
மாகவும் , வாக்கு நியமத்துடனும் , அமமாதம முடியும் வரை 
அங்கு வசிக்கும் பெரியோர்களால் எல்லா உலகங்களும் பரி 
சுத்த மடைகின்றன . இப்புண்ணிய ஸ்தலத்தைப்பற்றிப் பேசுப 
வர்களாலும் , அதைப் பரிசிப்பவர்களாலும் , தரிசிப்பவர்க 
ளாலும் , இயற்கையாகவே உலகம் பரிசுத்த மடைகின்றது . 
ஆகையால் இத்தலமானது பெரியோர்கள் அவசியம் வசிக்கத் 
தகுந்தது . இக்கோமுத்தி ஸ்தலத்தைக் குறித்து மூன்றடி 


மாக 


ஞான 


ந.கூ 


காமதேனு சாப நீங்கினது 
எடுத்து வைக்கிறவர்கள் முதல் வைத்தலினாற் 
பாவங்களினின்றும் விலகுகின்றார்கள் . இரண்டாவது அடி 
வைத்தலினாற் சுவர்க்கத்தை அடைகின்றார்கள் . மூன்றாவது 
அடி வைததலினாற் சிவ சாலோக்கியத்தை யடைகின்றார்கள் . 
இது சத்தியம் . 

வசிஷ்டரும யாகமுடி.வில் , நாரதரின் உத்திரவின்படியே 
சூரிய புஷ்கரணியை யடைந்து , கஜேசரது சந்நிதியிலிருந்து 
தமது பாபநிவர்த்தியின் பொருட்டுத் தவம் புரிந்தார் . ஒரு 
வருஷம் இலையையுங் காற்றையும் உட்கொண்டு, சூரிய புஷ்க 
ரணியிலும் வேகவதியிலும் ஸ்நாநஞ் செய்து , தினந்தோறும் 
கஜேசரையும் தரிசநஞ் செய்து , பக்தியுடன் வேத மந்திரங்க 
ளினாலே துதித்துவா தார். வருஷ முடிவிற் சூரியன் விருச் 
சிகத்தி லிருக்குமபொழுது , பௌர்ணமை திதியில் , கஜேச 
பெருமான் வசிஷ்டர் முன் தோன்றியருளலும் , அவர் நடு 
ஈடுங்கித் திருவடிகளில் விழுந்தார் . கருணாநிதியாகிய சிவ 
பிரான் , வசிஷ்டனே ! பயப்படவேண்டாம . உனது அரும் 
பெருந் தவத்தினாலே உனக்கு முததி யளித்தேன் . தேவ 
ரூபமுள்ள காமதேதுவும் தவததினாலே ச பத்தினின்று நீங்கி 
உனக்கு வசமாகும் . அதனுடன் நீயும் யாகாதிகளைச் செய் 
என் றநுக்கிரகித்து மறைந்தருளினார் . வசிஷ்டரும் காம 
தேதேநுவும பாவ சாபங்களினின்றும் விடுபட்டு , யாகாதிகிருத்தி 
யங்களை நடத்தினார்கள் . இந்தச் சரித்திரத்தைக் கேட்பவர் 
கள் முகதியை அடைவார்கள் . சிவபகதியை விளைவிக்கும் 
பாண்டுபுத்திரனான அர்ச்சுனனுடைய சரித்திரத்தைக் கேட் 
பவர்களும் முத்தியை யடைவார்கள் . 


தான் . 


58. அருச்சுனன் பூஜித்தது. 
சூத மூவேர் பின்னருஞ் சொல்லுகின்றார் : “ சௌ 
நகரே ! குருவம்சத்திலே பாண்டுவென்று 

பிரசித்தமான 
அரசனொருவ னிருக தான் . அவ்வாசனுக்குத் திருதராஷ் 
டிரன் என்று பிரசித்தமான சகோதர னொருவ னிருந்தான் . 
அத்திருதராஷ்டிரனுக்கு நூறு புதல்வர்க ளிருந்தார்கள் . 
மந்திர சக்தியினாற் பாண்டு மகாராஜனுக்கு ஆறு புதல்வர்கள் 
உற்பவித்திருந்தார்கள் . அவர்களிற் சூரிய மந்திரத்தினின்று 
உண்டான கர்ணன் தன் னுடன் பிறந்தவர்களான பாண்ட 
வர்களின் சத்துருக்களான துரியோ தன்னுடன் சேர்ந்திருந் 

பாண்டு மகாராஜனிறந்தவுடன் துரியோதனன் 
முதலிய திருதராஷ்டிரனின் புதல்வர்கள் பாண்டவர்களை 
மிகத் தொந்திரவு செய்ததோடு , சூதாட்டத்தால் அவர் 
களுக்கு ஒன்றுமில்லாது போக ஜயித்தும் விட்டார்கள் . 

பாண்டவர்களுள் மத்தியி அதித்தவனாகிய அர்ச்சுனன் 
சத்துருக்களை ஜயிக்கும் பொருட்டுச் சிவபிரானது திரு 
வருளாற் பாசுபதம் என்ற அஸ்திரத்தைப் பெற , இப்பாரி 
ஜாத கஜேசுரரை யடைந்து , விதிப்படித் தீர்த்தத்தில் நீராடிப், 
பாசுபத விரதத்தை யநுஷ்டிக்கக் கருதி , வாயு , இலை யிவை 
களை யுட்கொண்டு , பஞ்சாக்கினி மத்தியி லிருந்து , கடுந்தவம் 
புரிந்தான் . தினந்தோறும் மூன்று காலங்களிலும் இத்தலத் 
துப் புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நாகஞ் செய்து , மனம் 
வாக்குக் காயங்களை 

யடக்கிச் சிவ ஸ்தோத்திரங்களிற் 
பற்றுடையவனாய்க் கோமுத்தீயவரனை ஆராதித்து வந்தான் . 
கருணைக் கடலாகிய முக்கண் மூர்த்தி அர்ச்சுனனது தவத்தை 
யும் பக்தியையுங் கண்டு மகிழ்ந்து , யானைத் தோலைத் தரித் 
தவராய் , ஆபரணங்களால் அலங்கரிக்கப் பெற்றவராய் , அர்த் 
தனாரீயவர வடிவினராய் , அவன் முன் தோன்றித் திவ்விய 


கூரு 


மான 


அருச்சுனன் பூஜித்தது 
பாசுபதத்தைக் கொடுத்தருளினார் . காண்டீபனும் 
கஜேசரை வணங்கி ஸ்தோத்திரங்கள் செய்து , அசேக வாங் 
களைப் பெற்று வணங்கி 

வணங்கித் " கேவர்களுக்குத தேவரே ! 
உலகங்களினாற் பூஜிக்கப்பட்டவரே ! கொடிய பாவங்களை 
விலக்குவதும் , மிக மங்களகரமானதும , ஜயததை யளிப் 
பதும் , முநிவர்களாற் சேவிக்கப் பெற்றதுமான இத்தல 
மானது , எனது பெயரினாலே பிரசித்தி யடையும்படித் திரு 
வருள் பாலித்தல் வேண்டுமென்று பிரார்த்திக்கச் சிவபிரா 
னும் அவ்வாறே அநுக்கிரஹிக தருளினார் . பிறகு , விஜயனும் 
மாகமாசத்தின் மகாநக்ஷத்திற் பௌர்ணமையில் மகுடாகம 
விதிப்படி சிவத்து விஜர்களைக கொண்டு உற்சவம் நடாத்தி 


னான் . 


இவ்விதம் சிவபிரானுக்கு உற்சவங்களை விமரிசையாக 
நடத்தி , எல்லா சம்பத்தும் நிறையப் பெற்றவனாய் , வேண்டிய 
வரங்களைப் பெற்றுப் பின்னும் சிவபிரானைப் பிரார்த்தித்து , 
பிரபுவே ! தங்களுடைய திருவடிகளில் ஸ்திரமான பக்தி 
என்று மிருக்கும்படி யருளல் வேண்டுமென்று விண்ணப்பிக்கக் 
கருணையங் கடலாயும் பக்தவத்சலராயுமுள்ள கஜேசரும் 
அப்படியே ஆகுக என்றுரைத்து மறைந்தருளினார் 
காண்டீபனும் காமயகத்திலிருக்கும் தனது சகோதரர்களை 

ந்தான் . இக்காண்டீபனது சரித்திரத்தைப் படிப்பவர்க 
ளும் கேட்பவர்களும் சுவர்க்கத்தை யடைவார்கள் . சிவ 
பத்தியைத் தருவதும் , அஷ்டைபாவரியங்களை அளிப்பது 
மான இக்கோமுத்தீபாவா மான்மியத்தைச் செவியுற்றவர்கள் , 
பாபங்களினின்றும் விடுபட்டுக் கைலாசத்தில் வசிப்பார்கள் . 
மேலும் அந்த க்ஷணத்திலேயே தீர்த்த யாத்திரை செய்த 
பலனையு மடைவார்கள் . விஜயோவானை ஒருதரம பிரதக்ஷ 
ணம் செய்தாற் சிவலோகம் சித்திக்கும் . சக்திக் கியன்றவாறு 
அவரவர்கள் பிரதக்ஷணஞ் செய்யவேண்டும் . பாபங்களை 


திரு ஆடானைத் தலபுராணம் 
நசிக்கச் செய்வதும் , புண்ணியத்தைத் தருவதும் , ஞானத்தை 
யளிக்கிறதும் , மோக்ஷத்தைக் கொடுப்பது D , சுகத்தை 
வருவிப்பதுமான இப்புண்ணிய புராணத்தைக் சேட்பவர்கள் 
பாவங்களினின்றும் நீங்கிச் சிவபிரானுடைய 

மேலான 
ஸ்தானத்தை அடைவார்கள் . 


மஹா தேஜோ மண்டலம் 

குகை , சேலம் . 
ஊழியன் : - விசுகள் , 


திருவாடானைத் தலபுராணம் முற்றிற்று . 


சுபம் . 


Tirupati Sri Mahant s Press, Madras , 


